ஆசிரியர்‌ குழு 


வித்துவான்‌ ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமித்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌ 
ஸ்ரீ காசிமடம்‌ இளவரசு, திருப்பனந்தாள்‌. 
திரு. கே. சிவராமன்‌ அவர்கள்‌ 34. &., 
சைவ சித்தாந்த தத்துவ விரிவுரையாளர்‌, 

காசிச்‌ சர்வகலாசாலை, காசி. 
திரு. கே. எம்‌. வேங்கடராமையா அவர்கள்‌ 38. A. .6.1., 
1 பிரின்ஸிபால்‌, செந்தமிழ்க்கல்லூரி, திருப்பனந்தாள்‌ . 
ராவ்சாஹிப்‌, வித்துவான்‌. திரு. கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌ 
அவர்கள்‌, தலைமைத்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌, ம. தி. தா. இந்துக்‌ 
கல்லூரி, திருநெல்வேலி. 

திரு. ஆ. சி. ஷண்முக நயினார்‌ பிள்ளை அவர்கள்‌ 8. &., 8. 1.,. 
வழக்கறிஞர்‌, தென்காசி. 
திரு. டி. எச்‌. விவேகானந்தம்‌ பிள்ளை அவர்கள்‌ ந. &., ந. 1 


(Verification Officer) இந்து அறநிலைய இலாகா, 
20, நுங்கம்பாக்கம்‌ ஹைரோடு, சென்னை - 6. 


திரு. 1. B. சித்தலிங்கம்‌ அவர்கள்‌ 38. 4. 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, காசி இந்துப்‌ பல்கலைக்கழகம்‌, காசி 


1. ). குமரகுருபரன்‌ பிள்ளை 8. 4., 8.॥., 
நீர்வாக ஆசிரியர்‌. 


உள்ளுறை 


சிதம்பரச்செய்யுட்கோவை (கட்டுரை 68) 

இராமலிங்க சற்குரு புலம்பற்கண்ணி 

சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 

திருமுகப்பாடல்‌ 

திருவாசகம்‌-தேனிப்பார்‌ 

Hymns of the Tamil Saivite Saints 

வீராணத்தேரி . 

 சோபகிருது புத்தாண்டு வாழ்த்து 

அன்பர்‌ (உரை நடையும்‌ ஆங்கில 
மொழிபெயர்ப்பும்‌ 


EA 


be 


oa 


க்கள்‌ 
இறைநிலை எய்திய நிறைமனிதன்‌ வ 
_ திருப்பெருந்துறையில்‌ அன்னம்பாலிப்புநிதி 5000/-... 


| சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 


பன்மொழிப்‌ புலவர்‌, பல்கலைச்‌ செல்வர்‌, 


உயர்திரு, தெ, பொ. மீனுட்சிசுந்தரனர்‌ அவர்கள்‌, 
M.A. B.L., 10.07, 
தமிழ்க்கலை, மொழிஇயல்‌ துறைத்‌ தலைவர்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 


alg 
ச்ஸ்‌ 


[மலர்‌ [4, இதழ்‌ 4-ன்‌ தொடர்ச்சி] 
கொலைக்களக்‌ காதை 
நான்காம்‌ காட்சி 
I 


கொலக்களக்‌ காதையின்‌ நான்காம்‌ காட்சி மறுபடியும்‌ 
பொற்கொல்லன்‌ வீட்டின்‌ அருகே நடைபெறுகிறது. அவன்‌ 
வீட்டின்‌ ௮ ர௬௧ே இருந்த அக்கசாலையின்‌ மதிலுக்குள்ளே 
கோவலனை நிறுத்திச்‌ சென்‌ ருனல்லவா பொற்கொல்லன்‌? அங்‌ 
கேயே தங்கியிருக்கின்றான்‌ கோவலன்‌; கொல்லனது சூழ்ச்சி 
பலிப்பதற்கு வாய்ப்பான பலியாகத்‌, தானே வந்து அந்த வஞ்சக 
வலைக்குள்‌ மாட்டிக்‌ கொண்டு நீங்காது நிற்கின்றான்‌. ஆனால்‌, 
பொற்கொல்லனுக்கு இந்த வெற்றியைத்‌ தர நம்‌ புலவர்‌ கருத 
வில்லை; அதற்கேற்றபடி காதையும்‌ உருவாகவில்லை. தீடீரெனப்‌ 
பொற்கொல்லனைக்‌ கண்டதும்‌ கோவலன்‌, தான்‌ தன்‌ சிலம்பினை 
அவனிடம்‌ மதிப்பிடக்‌ காட்டுகிறான்‌. பொற்கொல்லன்‌ ஒரு 
கள்வன்‌; ஆதலின்‌ இந்த வாய்ப்பினைப்‌ பயன்படுத்திக்கொள் 
கிறான்‌. எனவே, திட்டமிட்டுச்‌ செயலாற்றும்‌ எதிர்நிலைத்‌ 
தலைவனது இயல்பு பொற்கொல்லனிடம்‌ இல்லை. அவன்‌ ஒரு 
வஞ்சகன்‌; இழிமகன்‌; வாய்ப்பினைப்‌ பயன்படுத்தும்‌ “சந்தர்ப்ப 
வாதி”. ஆதலின்‌, உலகச்‌ சூழ்நிலையே ஊழ்‌ என்றும்‌ தீவினை 
என்றும்‌ அவ்வந்‌ நிலைக்கேற்பக்‌ கூறப்பெறுவதாய்‌ விளைந்து 
முற்றித்‌ துன்ப அனுபவமாக நிகழ்வதற்குப்‌ பக்குவப்‌ 


திருவருட்பிரகாச வள்ளலாரென்னும்‌ 
சிதம்பர இராமலிங்க சற்குரு புலம்பற்கண்ணீ* 
ட வயப்பட்ட வஅிர 


தொகுத்தவர்‌, திரு. 1.1. துரைசாமி அவர்கள்‌, 
கோயமுத்தூர்‌, 


[மலர்‌ 14. இதழ்‌ 4-ன்‌ தொடர்ச்சி] 
பெறுறலத்தைத்‌ தம்முள்‌ -- பிறங்க அம்பலத்தே 
சிறுநகைலஜம்‌ மாதத்தில்‌ -- செய்தருளும்‌ சற்குருவே. | 
அச்சபையில்‌ தீட்சிதராம்‌ -- அப்பையர்‌ இம்மதலை 
இச்சபையோன்‌ மைந்தன்‌என -- எண்ணலுறும்‌ சற்குருவே. [2 
பெருவிருப்பால்‌ அன்னைதன்‌ -- பீரங்‌ கொடுத்தால்‌ 
அருவெறுப்பால்‌ உண்டுவந்த-- அற்புத!என்‌ சற்குருவே. 13 
சபாபதிப்‌ பிள்ளையெனும்‌ -- தன்சோ தரரை 


உபாத்தியாய ராக-- உவந்தருளும்‌ சற்குருவே. 14 
பகரும்‌ சிறுவயதில்‌ — பள்ளிதனில்‌ சென்னை 

நகரில்‌ படிக்கும்‌ -— நடிப்பருளும்‌ சற்குருவே. 15 
பொய்யுரையா அன்னோன்‌ -- புராணப்‌ பிரசங்கத்தின்‌ 
மெய்யேடு சொல்ல-- விழைந்தருளும்‌ சற்குருவே. 16 


ஒருநாளில்‌ அன்னோன்‌ -- உரைசெய்த பாட்டின்‌ 

பொருள்பல விரித்துப்‌ -- புகன்றருளும்‌ சற்குருவே. 17 

பீடுநன்‌ கோர்ந்தே -— பெரியோன்‌ வியப்புற்றே 

ஏடு படியாமல்‌ -- இசைக்கவுற்ற சற்குருவே. 18 

திருத்தணிகைத்‌ தேவனுக்குச்‌ -- செந்தமிழ்ப்‌ பாமாலை 

பொருத்தமா ஒன்பதிலே -- போற்றியருள்‌ சற்குருவே. 19 

பெரியகலா வல்லவரும்‌ -- பேசருநூல்‌ கேட்டற்கு 

உரியபொருள்‌ அன்பால்‌ -- உரைத்தருளும்‌ சற்குருவே. 20 

_——— (தொடரும்‌) 

* திரு. ௪. மு. கந்தசாமிபிள்ளையவர்கள்‌ இயற்றியது, 


260 குமரகுருபரன்‌ 


உயிர்ப்‌ பொருளும்‌ உயிரில்‌ பொருளும்‌, முதல்வன்‌ ஆணையால்‌ 
ஏவப்படும்‌ தத்தம்‌ காரியத்தின்‌ எல்லையைக்‌ கடவாமல்‌ நிற்றல்‌ 
நிலை என்பதும்‌ உண்டு. அதுவும்‌ நிலை என்றதில்‌ அடங்கும்‌) 
(4) மறைப்பு என்பது பந்தம்‌. (5) அருள்‌ என்பது வீடு. 


கேள்வியும்‌ அதன்‌ விளக்கமும்‌ 


தோற்றம்‌ முதலியவை போல நிலைத்‌ தொழிலையும்‌ முதல்‌ 
வன்‌ செயல்‌ என்றது எப்படி? தோற்றிய உலகம்‌, அழிக்கப்புகும்‌ 
அளவும்‌, தானே நின்று நிலை பெறும்‌. இதற்கு இறைவன்‌ 
வேண்டா. தன்‌ நாடு பகைவரால்‌ அழிவு இன்றி நிலைபெறச்‌ 
செய்வது அரசன்‌ தொழிலாகும்‌. அது போல உலகத்தை அழிப்‌ 
பார்‌ வேறு எவரும்‌ இலர்‌. உளர்‌ ஆயின்‌ அவரைத்‌ தடுத்து 
உலகத்தை நிலைபெறச்‌ செய்வது இறைவனுக்கு உளதாகும்‌. 
முதல்வன்‌ உலகை அழிக்காமல்‌ நிற்கும்‌ அளவும்‌ வேறுயாரும்‌ 
அவ்வுலகை அழிப்பார்‌ இல்லாமையால்‌, நிலைத்தொழில்‌ முதல்வன்‌ 
செயல்‌ அன்று. 


விடை 


ஒரு காலத்தில்‌ ஒருங்கு தோன்‌ றிய பொருள்‌ இரண்டில்‌, 
ஒன்று நெடுங்காலம்‌ நிற்கின்றது. ஒன்று சிறிது காலம்‌ 
நிற்கின்றது. இந்நிலை வேறுபாடு யாவர்க்கும்‌ கண்கூடு. இந்‌ 
நிலைவேறுபாட்டிற்கு விளை வேறுபாடு ஏது. உலகம்‌ அறிவுடைய 
பொருளுலகம்‌ (சேதனப்‌ பிரபஞ்சம்‌) அறிவில்லாத பொருளுலகம்‌ (அசே 
தனப்‌ பிரபஞ்சம்‌) என்று இருதிறத்தது. உயிர்கள்‌ சேதனப்‌ 
பிரபஞ்சம்‌. உயிரல்லாதவை அசேதனப்‌ பிரபஞ்சம்‌. அவற்றுள்‌, 
சேதனப்‌ பிரபஞ்சத்தின்‌ நிலைவேறுபாடு அவ்வுயிர்களின்‌ விளைவேறு 
பாட்டால்‌ ஆயிற்று, 


அவ்வேறுபட்ட இருவினையும்‌ முதல்வனது ஆணையால்‌ 
அன்றி வாரா. வாராமையால்‌, நிலைத்‌ தொழிலையும்‌ முதல்வனே 
செய்கின்றான்‌ என்னும்‌ உண்மையை உணர்க. 


தண்ணீர்க்குடம்‌ தலைமேல்‌ நிலைபெறுவது. அதைத்‌ தாங்கிச்‌ 
செல்லும்‌ தாதியின்‌ முயற்சி இன்றி அமையாது. 


சிதம்பரச்‌ செய்யுட்‌ கோவை 261 


** வித்தகமாக்‌ 
காதிவிளை யாடியிரு கைவீசி வந்தாலும்‌ 
தாதிமனம்‌ நீர்க்குடத்தே தான்‌ ” 

என்றதில்‌ அம்‌ முயற்சி விளக்கப்பட்டது. 


அவ்வாறே, தோன்றிய உலகம்‌ ஒடுங்குமளவும்‌ நிலைபெறு 
வதும்‌ முதல்வனது முயற்சி இன்றி அமையாது. அம்முயற்சி 
யாவது :- * தோன்றிய உலகம்‌ ஒடுங்குமளவும்‌ நிலைபெறுக' என்னும்‌ 
ஆணையாகிய சங்கற்பமே. ““கரணத்தால்‌ ஆக்காது நோக்காது 
நொடியாது சங்கற்ப மாத்திரையால்‌ முத்தொழிலும்‌ செய்யும்‌ 
என்றுணர்க ”” சிவஞான மாபாடிய வசனம்‌ இங்கு நினைத்தற்கு 
உரியது, 


இவ்வாறு ஆகுக என்று எண்ணுதல்‌ ஆகிய சங்கற்ப 
மாத்திரையால்‌ செய்வது ஒன்று. கருவிகளைக்கொண்டு செய்‌ 
வது ஒன்று. இவ்விரு வேறு வகைச்‌ செயலால்‌ (அவற்றைச்‌ 
செய்யும்‌) வினைமுதல்‌ (கர்த்தா) இருவகைப்படும்‌. குயவன்‌ 
கரணத்தால்‌ செய்வதன்‌ றிச்‌ சங்கற்ப மாத்திரத்தால்‌ செய்ய 
மாட்டான்‌. இறைவன்‌ சத்தி அவ்வாறு அன்றிச்‌ சங்கற்ப மாத்திரத்தாலே 
எல்லாத்‌ தொழில்களையும்‌ செய்யும்‌. அச்சங்கற்ப காரியத்திற்கு 
அறியாமையாற்‌ கட்டுண்ணல்‌ முதலிய குற்றங்கள்‌ உளவாகா. ஏன்‌? 
அக்‌ குற்றங்கள்‌ அத்தகைய செயலுக்குப்‌ பகை. அப்‌ பகையாய 
குற்றங்கள்‌ குயவன்‌ முதலோரிடத்தில்‌ உளவாகும்‌. ஏன்‌? கருவி 
களைக்கொண்டு செய்யும்‌ காரணத்தால்‌. அச்செய்திக்கே அக்‌ 
குற்றங்கள்‌ பகையல்ல, 


இது வரையில்‌, நிலைத்தொழில்‌ முதல்வனது சத்தியின்‌ 
செயலே என்பது விளக்கப்பட்டது. சத்தி செயலைச்‌ சிவன்‌ 
செயலாகச்‌ சொல்வது அபேதத்தால்‌, தோற்றமும்‌ அழிவும்‌ 
அறிவு இல்லாத பொருள்‌ (அசேதனவத்து). உலகத்திற்குரியன 
என்று முன்னர்‌ உணர்த்தப்பட்டது. படவே, இரண்டாவது 
தொழிலான நிலை சிவசத்திதொழிலாதல்‌ இதுவரை விளக்கப்‌ 
பட்டது என்பது விளங்கும்‌. இனி நான்காவது தொழிலை 
(மறைப்மபைக்‌ குறித்து அறிவோம்‌. 


262 குமரகுருபரன்‌ 
கேள்வி 


மறைப்பாவது அநாதியாகிய ஆணவ மலத்தின்‌ காரியம்‌. 
அதனை முதல்வன்‌ செயலாகச்‌ சொல்லுவது எப்படி? 


விடை 


(அ) முற்றுணர்வுடையவனே முதல்வன்‌ ஆவான்‌. உல 
கில்‌ உயிர்கள்‌ அடையும்‌ துன்பங்கள்‌ எல்லாவற்றையும்‌ உணர்‌ 
தல்‌ முற்றுணர்வு உடைமையால்‌ நிகழ்கின்றது. 


(ஆ) பேராற்றல்‌ உடையவனே முதல்வன்‌ ஆவான்‌. 
உயிர்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஒருங்கே வீடுபேறு அடையச்செய்ய 
வல்லன்‌ ஆதல்‌ அப்பேராற்றல்‌ உடைமையால்‌ நிகழ்கின்‌ றது. 


(இ) 1. சிவன்‌, சங்கரன்‌ முதலிய பெயர்களைக்கொண்டும்‌, 
அவனது பெருங்கருணையை அறியலாம்‌. 2. விருப்பும்‌ வெறுப்‌ 
பும்‌ இன்றி, எல்லாவுயிர்களிடத்தும்‌ ஒப்பநிகழ்வதாலும்‌ அக்‌ 
கருணைப்‌ பெருக்கத்தை உணரலாம்‌. 3. தொடர்பு குறித்தலின்‌ றி 
(சம்பந்தம்‌ ஒன்றுமே இல்லாமல்‌), பிறர்‌ துன்பத்தைக்‌ கண்டக்‌ 
கால்‌, அத்துன்பத்தை, அந்நொடியிலே நீக்குவதற்கு மனத்‌ 
தெழுச்சி விளையும்‌. அம்மனத்தெழுச்சியே “பெருங்கருணை” எனப்படும்‌. 
அப்பெருங்கருணையை உடையவனே முதல்வன்‌ ஆவான்‌. எல்லா 
வுயிர்களையும்‌ ஒருங்கே வீடுபேறு அடையச்செய்தலில்‌ ஒருப்பாடு 
மிக்குடையன்‌ ஆதல்‌ அவனுக்குக்‌ கூடும்‌. 


இத்தன்மைகள்‌ எல்லாவற்றையும்‌ உடையவன்‌ ஆவான்‌ 
முதல்வன்‌ ஆயினும்‌, உயிர்களால்‌ அநாதிமுதல்‌ தேடிச்‌ சேர்க்கப்‌ 
பட்டுப்‌ பல வேறுவகையாய்‌ நின்ற துன்பங்களை யெல்லாம்‌ விளை 
விக்கும்‌ வினைவலியினை (கர்ம பலத்தையும்‌ எல்லாப்‌ பெருங்‌ 
கொடுமைக்கும்‌ முலமாகிய சகசமலம்‌ எனப்படும்‌ ஆணவத்தின்‌ 
சக்திகளையும்‌ அவ்விரு (கர்மம்‌ ஆணவம்‌) மலங்களால்‌ வரும்‌ 
துன்பங்களையும்‌ கெடுத்து, எல்லாவுயிர்களையும்‌ ஒருங்கே வீடு 
பேறு அடையச்‌ செய்யாமைக்கு என்ன காரணம்‌? (இடையில்‌ 
இக்கேள்வி எழும்‌). இதற்கு விடை இது:- 


சிதம்பரச்‌ செய்யுட்‌ கோவை 263 


உள்ளங்கையில்‌ ஏந்தியதீயின்‌ கட்டினை நிகழவொட்டாமல்‌, 
அதற்கு மாறான மந்திரத்தை உச்சரிக்கும்‌ காலம்‌அளவும்‌ குளிகை 
தடுத்து நிற்கும்‌. அதுபோல, அம்முதல்வணைச்‌ சிறப்பியல்பால்‌ 
உணரும்‌ மெய்யுணர்வு தொன்‌ றுமளவும்‌ அவனது பெருங்கருணை 
உயிர்களிடத்தில்‌ ஒருங்கே நிகழாதபடி அவ்வம்மலசக்திகள்‌ 
தடுத்து நிற்கும்‌. அம்மலங்கள்‌ உயிர்க்குற்றம்‌ அல்லவோ? 
அவ்வம்‌ மலசத்தியின்‌ வழிநின்று அவற்றை நடாத்துவதாகிய 
அம்முதல்வன து சங்கற்பமே எல்லாவுயிர்களையும்‌ ஒருங்கே வீடு 
பேறு அடையச்‌ செய்யாமைக்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. அவ்வாறு 
மலசத்தியின்‌ வழிநின்று, அவற்றை நடாத்துவதாகிய முதல்‌ 
வனது சங்கற்பமே “மறைப்பு' என்னும்‌ நாலாந்தொழில்‌. 


திருவாசகம்‌, “பந்தமும்‌ ஆய்‌ வீடும்‌ ஆயினார்‌” என்றது. அதில்‌ 
அறிவித்தபடி பந்தமாதல்‌ இம்மறைப்புத்‌ தொழிலால்தான்‌. 
மறைப்பு என்னும்‌ தொழில்‌, முதல்வன்‌ காரியமாதலால்தான்‌ 
உயிர்களுக்கு அறிவும்‌ செயலும்‌ இடையிடையே விளங்கியும்‌ 
மடங்கியும்‌ படிமுறையால்‌ மேற்பட்டு நிகழ்கிறது. இது தீரா 
தான சக்தியின்‌ காரியம்‌. முதல்வன்‌ செயல்‌ ஆகக்‌ கூறப்படினும்‌ 
அவனது சத்திக்கே உரியது, இவ்வாறே ஐந்தொழிலும்‌ சிவசக்திக்கே 
(முதன்மையால்‌) உரியவாகின்றன. ஐந்தொழிலும்‌ திருக்கூத்து என 
வழங்கப்படும்‌, ஆட்டு -- ஐந்தொழில்‌, ஐந்தொழிலும்‌ இறை 
வன்‌ விளையாட்டு என முற்கட்டுரையில்‌ அறிந்தோம்‌, அவ்‌ 
விளையாட்டும்‌ இறைவிக்கே உரியது. இறைவனுக்கு உபசாரமே 
அன்றி உண்மையில்‌ இல்லை. முத்துக்குமாரசாமி பிள்ளத்தமிழில்‌, “கும்பாதி 
காரியம்‌” என்னும்‌ அரும்பெரும்‌ பொருட்பாடலை ஈண்டுக்‌ காண்க. 


“ சீராட்டு நினக்கிலை; ௮ச்‌ சீராட்டுஞ்‌ சிறுமருங்குற்‌ 
பேராட்டி விளையாட்டுஉன்‌ பெயர்த்துஆகி நடந்ததே ” 


(தொடரும்‌) 
9 


266 குமரகுருபரன்‌ 


பட்டுள்ளது. இந்தச்‌ சூழ்நில்யே அவனைச்‌ சுற்றி வளைந்து 
நின்று, மெள்ள இறுகிக்‌ கொள்ளும்‌ வலைபோலக்‌ காட்சி அளிக்‌ 
கிறது புலவருக்கு; £தீவினை முதிர்‌ வலைச்‌ சென்று பட்டிருந்தான்‌ 
கோவலன்‌” என்கிறார்‌. *தீவினையாகிய ஆழ்ந்த வலைக்குள்ளே 
சென்று அகப்பட்டிருந்த கோவலனைக்‌ குறுகிச்‌ சென்றான்‌ 
பொற்கொல்லன்‌” என்று பொருள்‌ எழுதுகிறார்‌ அடியார்க்கு 
நல்லார்‌. அவரே “தீவினை முதிர்வலை” என்பதை “தீ முதிர்‌ வினை 
வலை” என்று மாற்றி அமைத்துத்‌ “தீய பழவினையாகிய வலைக்‌ 
குள்ளே அகப்பட்டிருந்த கோவலனைப்‌ பொற்கொல்லன்‌ குறுகச்‌ 
சென்றான்‌” என்றும்‌ மற்றொரு பொருள்‌ கூறுகிறார்‌. பொற்‌ 
கொல்லன்‌ சூழ்நிலையின்‌ உறுப்பாகித்‌ தொழிற்‌ படுகின்றான்‌ 
என்பதே புலவர்‌ கருத்து. பரத்தையரைப்‌ பாராட்டும்‌ சூழ்நிலை 
யைக்‌ கண்டோம்‌; காமம்‌ தன்‌ உயர்வினை இழந்து நிற்கும்‌ 
போது அந்தச்‌ சூழ்நிலையில்‌ களவும்‌, கொலையும்‌ எதிர்பாராத 
வகையில்‌ எழலாம்‌ என்பது புலவர்‌ கருத்தாம்‌. ஐம்பெரும்‌ 
பாவங்கள்‌ என்று நாம்‌ சொல்பவை ஒன்றற்கொன்று தொடர்பு 
உடையன என்பது பழையதொரு கருத்து. 


11a 


கோவலனைப்‌ பொற்கொல்லன்‌ அணுகுகின்றான்‌. தன்‌ 
னுடன்‌ வந்த ஊர்‌ காப்பாளரை அவனுக்கு அறிமுகம்‌ செய்‌ 
கிறான்‌. அரசன்‌ கட்டளையின்படி சிலம்பு காண இவர்கள்‌ 
வந்துள்ளார்கள்‌ என்கிறான்‌; மன்னவன்‌ சிலம்பு வாங்க எண்ணி 
இவர்களை அனுப்பினான்‌ என்று கோவலன்‌ கருதும்படி கொல்‌ 
லன்‌, பேசுகிறான்‌. வாங்குதலைப்‌ பற்றி அப்பேச்சில்‌ ஒரு குறிப்‌ 
பும்‌ இல்லாமையால்‌ ஊர்காப்பாளர்‌ அதனைப்பற்றி அறிவதற்‌ 
கில்லை. 'வலம்படுதானை மன்னவன்‌” என்று கூறும்‌ கொல்லன்‌, 
தன்‌ பேச்சில்‌ பாண்டியனைப்‌ புகழ்கிறான்‌. அதில்‌ ஒரு கீழறைப்‌ 
பொருளை (170137) நாம்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ அவன்‌ உள்ளம்‌ 
அவனை அறியாமல்‌ அவன்‌ அளவில்‌ அரசன்‌ தோற்றத்தை 
உணர்கிறது. ஆனால்‌ அவனது மேல்‌ - மனமோ வஞ்சம்‌ 
தோன்றாத வகையில்‌ அரசனது வெற்றியையே தான்‌ நாடுவது 
போல எல்லோரும்‌ உணர்ந்து கொள்ளும்படி இவ்வாறு பேசு 
கிறது. அந்தச்‌ சிலம்பில்‌ அமைந்த வேலைப்பாட்டின்‌ அரு 


சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 267 


மையை எல்லாம்‌ ஊர்காவலர்களிடம்‌ காட்டுகிறான்‌ கொல்லன்‌. 
அப்படிக்‌ க௱ாட்டுகின்‌ றவனோ “பொய்வினைக்‌ கொல்லன்‌” என்‌ 
கிறார்‌ புலவர்‌. *பொய்ம்மையே தன்‌ தொழிலாக உடையவன்‌ 
அவன்‌”. எனவே அவன்‌ காட்டுவது சிலம்பின்‌ சிற்பத்‌ திறத்தை 
அல்ல. அரசியின்‌ சிலம்பு கள்வன்‌ கையதானால்‌ “கொன்றச்‌ 
சிலம்பு கொணர்க” என்பதே அரசன்‌ கட்டளை. ஆதலின்‌, 
கோவலன்‌ கையிலுள்ள சிலம்பு அரசியின்‌ சிலம்பு என்பதை 
அவர்கள்‌ மனங்கொள்ள இவ்வாறு விளக்குகிறான்‌. பாண்டி 
மாதேவியின்‌ சிலம்பு எப்படி இருக்கும்‌ என்பதை அவர்களுக்கு 
நினைவூட்டி அதுபோல இதுவும்‌ இருக்கிறது என அவர்கள்‌ 
உள்ளத்தே உடன்வைத்துக்‌ காணும்படி செய்து “இதுவே அது” 
என முடிவு செய்யத்‌ தூண்டுகிறான்‌. 
b 

இந்தக்‌ காட்சியில்‌ ஒரு ஐயம்‌ எழுகின்றது. கொல்லன்‌ 
ஊர்‌ காப்பாளரிடம்‌ *கோவலன்‌ கள்வன்‌” என நிலைநாட்ட 
மூயலுகின்றான்‌. ஆனால்‌ கோவலனோ ஒரு சொல்லும்‌ இதற்கு 
எதிராகக்‌ கூறவில்லை. இவ்வாறு இவன்‌ வாய்திறவாமல்‌ 
இருப்பது எதனாலோ என்ற கேள்வி எழுகிறது. அடியார்க்கு 
நல்லார்‌ இதற்கு ஓர்‌ அமைதியைக்‌ கூற முற்படுகிறார்‌; பொய்‌ 
வினைக்‌ கொல்லன்‌ புரிந்துடன்‌ காட்ட” என்ற அடிக்குத்‌ தன்‌ 
கருத்திற்கு ஏற்பப்‌ பொருள்‌ எழுதுகின்றார்‌. கோவலனை 
அக்கசாலையில்‌ இருத்திவிடுகிறானாம்‌ கொல்லன்‌; பின்‌ அந்தச்‌ 
சிலம்பின்‌ செய்தியை எல்லாம்‌ ஊர்‌ காப்பாளர்க்கு வெளியே 
வந்து கோவலனினும்‌ வேறாக நின்று அவர்களோடு ஒருங்கே 
சேர்ந்து காட்டுகிரானாம்‌ அக்கொல்லன்‌. இதுவே அவர்‌ கூறும்‌ 
பொருல்‌. “புரிந்து” என்பதற்கு “வேறாக அழைத்து” என்று 
பொருள்‌ கூறுகின்றார்‌, எனவே பொற்கொல்லன்‌ ஊர்‌ காப்‌ 
பாளரோடு சேர்ந்து கோவலனின்‌ நீங்கினான்‌, என்பது விளங்கு 
கிறது. “அவரை வேருக அழைத்துக்‌ கோயிலில்‌ இருக்கின்‌ ற 
தனிச்சிலம்போடு பொருந்தச்‌ சொல்லிக்‌ காட்டினான்‌” என்பது 
அடியார்க்கு நல்லார்‌ கூறும்‌ பொருள்‌; “புரிந்து எனவே 
அவனின்‌ நீங்கி என்பதும்‌, உடன்‌ காட்ட எனவே அச்சிலம்‌ 
போடு ஒரு தன்மையாக ஒப்புக்‌ கூறி என்பதும்‌ கொள்ளப்‌ 
பட்டன” என்றும்‌ அவர்‌ எழுதுகிறார்‌. பொற்கொல்லனோடு 


268 குமரகுருபரன்‌ 


ஊர்‌ காப்பாளர்‌ என்ன பேசுகின்றார்கள்‌, என்ன செய்கின்றார்‌ 
கள்‌ என்பதை எல்லாம்‌ எண்ணிப்‌ பார்க்கும்‌ இழிதகைமை கோவ 
லனிடம்‌ இல்லை. எவரையும்‌ நம்பும்‌ இயல்புடைய இவன்‌, 
பொற்கொல்லனை நம்பிச்‌ சிலம்பை அவன்‌ கையில்‌ தருகிறான்‌. 
ஊர்காப்பாளர்‌ இருக்கும்‌ போது திருடு போகும்‌ என்று அவன்‌ 
அஞ்ச வேண்டியதில்லை. தீவினை வருவதை அறிந்தவனே; 
அதனை எதிர்பார்த்தே அமைதியோடு இருக்கின்றான்‌; ஆனால்‌ 
தீமை இங்கே நிகழும்‌ என அவன்‌ அங்கு எதிர்பார்ப்பதற்கில்லை. 
அரசனிடம்‌ சென்று அரசன்‌ எதிரே தீமை நிகழும்‌ என எதிர்‌ 
பார்க்கின்‌ ருனே யன்றி வேறுவகையாக நடக்குமென அவன்‌ 
எ திர்பார்ப்பதற்கில்ல. எனவே இங்கும்‌ கூட அவன்‌ எதிர்‌ 
பாராத நிலையில்‌ செயல்கள்‌ நிகழுகின்‌ றன. 
6 

பொற்கொல்லன்‌ கோவலனே கள்வன்‌ எனவும்‌, அதனால்‌ 
கொலைப்படு மகனே எனவும்‌ ஊர்காப்பாளர்‌ உடன்படுமாறு 
உளங்கொளக்‌ காட்ட முயன்றும்‌ முதலில்‌ வெற்றி பெற்றதாகத்‌ 
தோன்றவில்லை. கோவலனுடைய உடற்‌ கூறுகளைக்‌ காண்‌ 
கிறார்கள்‌ ஊர்காப்பாளர்‌. தாம்‌ அறிந்த கள்வரது அனுபவத்‌ 
தைக்‌ கொண்டு இத்தகைய அடையாளம்‌ கள்வனிடம்‌ இருக்க 
முடியாது என்று அவர்கள்‌ எல்லோரும்‌ உணர்கிறார்கள்‌. கோவல 
னது கள்ளங்‌ கபடம்‌ அற்று இருக்கின்ற நிலையும்‌ அவர்களது 
அந்த முடிவைத்‌ தான்‌ வற்புறுத்துகின்றது. “இலக்கண முறை 
மையின்‌ இருந்தோன்‌ இங்கு இவன்‌ கள்வன்‌ அல்லன்‌; கொலைப்‌ 
படுமகன்‌ அல்லன்‌” என்கின்றனர்‌; தங்களுடைய ஊர்‌ காவல்‌ 
தொழிலில்‌ கள்வர்களைத்தாம்‌ நன்கு அறிந்த அருந்திறமை எல்‌ 
லாம்‌ தோன்ற இவ்வாறு உறுதியாகக்‌ கூறுகிறார்கள்‌. கோவல 
னுடைய இருப்பே அவனுடைய புகழை இவ்வாறு பாடுவதாகப்‌ 
புலவர்‌ இக்காட்சியை அமைத்துள்ளார்‌. 


d 
இங்கேதான்‌ பொற்கொல்லனுடைய ஆற்றல்‌ வெளிப்படு 
வதற்கு ஒரு வாய்ப்பு எழுகிறது. தான்‌ எண்ணிய எண்ணம்‌ 
பழுதாகும்‌ போல அவனுக்குத்‌ தோன்றுகிறது. இருந்தாலும்‌ 
சோர்வு ஒன்றும்‌ தோன்றாதபடித்‌ தன்‌ உறுதியையே நம்பிய 


சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 269 


வனாய்‌ அவ்‌ அருந்திறல்‌ மாக்களையும்‌ எள்ளி நகையாடுகின்‌ ரான்‌. 
நகையாடினால்‌ போதுமா? அவர்களைத்‌ தன்‌ மூடிபுக்குத்‌ திரும்பி 
விடுமாறு சூழ்ச்சி செய்து பேசுகின்றான்‌. இங்கும்‌ “கருந்தொழிற்‌ 
கொல்லன்‌” என்று அவனை நமக்கு நினைப்பூட்டுகின்றார்‌ புலவர்‌. 
கருந்தொழிலாவது கொலைத்‌ தொழில்‌ கொல்லன்‌; கொலையே 
தொழிலாக உரிமை கொண்டுள்ளாள்‌ என்று புலவர்‌ நினைப்‌ 
பூட்டுகின்றார்‌. அனுபவம்‌ பற்றி அவர்கள்‌ பேசினார்கள்‌, அந்த 
அனுபவத்தை நூலோடு வைத்துப்‌ பார்த்துப்‌ பொருள்‌ கொள்‌ 
வதே தக்கதாகும்‌ என்று அவர்கள்‌ காணும்படி செய்து பேசுகி 
ரன்‌ கருந்தொழிற்‌ கொல்லன்‌. அவனையும்‌ அறியாமல்‌ களவு 
நூலில்‌ தான்‌ கை வல்லவன்‌ என்பதை இந்த நிலையில்‌ பொற்‌ 
கொல்லன்‌ காட்டிவிடுகின் ரன்‌. 
€ 

காப்பியங்கள்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ கலைகளையும்‌, பல கலை 
யின்‌ கருத்துக்களையும்‌ வாய்ப்பானதோர்‌ நாடகச்‌ சூழ்நிலையில்‌ 
வெளிப்படுத்திப்‌ பொதுமக்களுக்கு அறிவு கொடுத்தும்‌ கடமை 
யையும்‌ மேற்கொண்டிருந்தன. இவ்வாறே இக்காப்பியத்தில்‌ 
இசைக்கலை, வணிகக்‌ கலை முதலியன கூறப்பெற்று இருப்பதைக்‌ 
கண்டோம்‌. இங்கே களவு நூற்கலையும்‌ அதன்‌ நுட்பமும்‌ 
வெளியாகின்‌ றன. கதையோடு கதையாக இவை அமைந்து 
விடுவதுதான்‌ இங்குள்ள நுட்பம்‌. களவு நூலில்‌ கைவந்த பொற்‌ 
கொல்லன்‌ திறத்தை இவ்வாறு வெளியிடுவது பொருத்த 
மாகிறது; கலை வளர்ச்சிக்கும்‌ இடம்‌ ஏற்படுகிறது. 


111௧, 

முதலில்‌ சுருக்கமாகக்‌ களவு நூலின்‌ நுட்பத்தை விளக்கு 
கின்றான்‌. களவே தமக்குப்‌ பிழைப்பாகக்‌ கொண்டவர்கள்‌ எட்‌ 
டினை வழுவாத பெருந்‌ துணையாகக்‌ கொள்வர்‌. அவை: 
1, மந்திரம்‌, 2. தெய்வம்‌. 3. மருந்து. 4. நிமித்தம்‌ அல்லது 
சகுனம்‌. 5. தந்திரம்‌. அதாவது களவுநூல்‌ சொல்லும்‌ களவு 
முறை. 6. இடம்‌. 7. காலம்‌. 8. கருவி என்பவையாம்‌. 
இவ்வாறு சுருங்கக்‌ கூறிய பின்‌ அவற்றைக்‌ களவுநூல்‌ வழியே 
பொற்கொல்லன்‌ விவரித்துக்‌ கூறவில்லை, அப்படிக்‌ கூறினால்‌ 
கதையில்‌ விறுவிறுப்புத்‌ தோன்றாது. ஊர்‌ காப்பாளரும்‌ நாமும்‌ 


270 குமரகுருபரன்‌ 


உறங்கி விடுவோம்‌. அவன்‌ கொண்ட முயற்சி வெற்றி அடை 
யாது. ஆதலின்‌ அந்த எட்டு வழியையும்‌ பின்பற்றுவோர்‌ 
வியத்தகு முறையில்‌ வெற்றி அடைவதையே நாடக நயம்‌ 
தோன்ற எடுத்துக்‌ கூறுகிறான்‌. அதுமட்டும்‌ அன்றி அந்த 
எட்டும்‌ ஏதோ கோவலனாலேயே பின்பற்றப்பட்டன போலவும்‌, 
கோவலன்‌ களவாடும்‌ நிலையில்‌ எதிரே தோன்றுவது போலவும்‌, 
கள்வன்‌ என்று அறியாது ஏமாந்து போனால்‌ அரசன்‌ 
தண்டனைக்கு ஊர்க்காப்பாளர்கள்‌ உட்படுவார்கள்‌ என்றும்‌ 
அவர்களை முன்னிலைப்‌ படுத்திக்‌ கூறுகின்றான்‌. களவு நூல்‌ 
உண்மையைப்‌ படர்க்கையில்‌ கூறாது முன்னிலையும்‌ தன்மையும்‌ 
விரவி வர எதிரே தோன்றுவதுபோல நாடக நயம்‌ எல்லாம்‌ 
தோன்ற நடித்துத்‌ தன்‌ சிறப்பினை விளக்கி விடுகிறான்‌ 
கொல்லன்‌. எட்டினையும்‌ தொடர்ந்து விளக்குவதற்கு முன்‌, 
ஊர்‌ காப்பாளரை முன்னிலைப்படுத்தி ஒன்‌ று கூறுகிறான்‌ “அவன்‌ 
உங்கள்‌ மேல்‌ மருந்து தூவியுள்ளான்‌” என்பதுபடப்‌ பேசுகிறான்‌. 
*கள்வனுடைய மருந்தில்‌ சிக்குவீர்களானால்‌ உமக்கே பெருங்குற்‌ 
றம்‌ உண்டாகும்‌: பெரும்புகழ்‌ படைத்த மன்னன்‌ ஒரு சிறு 
கள்வனைக்‌ கையில்‌ அகப்பட்டும்‌ பிடிக்கவில்லை, என்ற இகழ்ச்‌ 
சியைப்‌ பொறுப்பானோ? நீங்கள்‌ ஒருவரும்‌ தப்பமாட்டீர்கள்‌. 
ஆகவே கையிலகப்பட்ட கள்வனை அழித்து ஒழிப்பதே கடன்‌” 
என்பது தோன்றப்‌ பேசுகிறான்‌. *மருந்திற்‌ பட்டீராயின்‌ 
யாவரும்‌ பெரும்பெயர்‌ மன்னரில்‌ பெரு நவைப்பட்டீர்‌” என முன்‌ 
னிலைப்‌ படுத்திப்‌ பேசுகிறான்‌. “அச்சமே கீழ்களது ஆசாரம்‌” என்‌ 
பதை உணர்ந்தோன்‌; ஆதலின்‌ அச்சத்தையே முதலில்‌ அவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ தூண்டுகிறான்‌. 
b 

இனி, களவு நூல்‌ கூறும்‌ எட்டினையும்‌ முறையே விளக்கு 
கிறான்‌. அவர்களின்‌ தான்‌ வேறு என்று நில்லாது அவர்‌ 
களோடு ஒருங்குசேர்ந்து பொதுமையில்‌ கள்வர்‌ மந்திரத்தைப்‌ 
பயன்படுத்தும்‌ வியத்தகு நிலையைப்‌ பேசி, அணிநூல்வகையில்‌ 
ஒரு கேள்வியை எழுப்புகின்றான்‌. “தேவகுமாரர்கள்‌ கட்புலனாவ 
தில்லை; அதுபோல இக்கள்வர்களும்‌ தங்களுடைய மந்திரத்தை 
நாவில்‌ உருப்போடுவார்களானால்‌ அவர்களை நாம்‌ காணமுடி 
யுமா?” என்கிறான்‌. இவ்வாறு கேட்கின்ற கேள்வியின்‌ முறை 


சிலப்பதிகார ஒரங்க நாடகம்‌ 271 


யிலேயே, “முடியாது” என்கின்ற விடையும்‌ தோன்ற எல்லோரை 
யும்‌ வியக்கச்‌ செய்கின்றான்‌. “அவர்கள்‌ வழிபடும்தெய்வத்தின்‌ 
தோற்றம்‌ அவர்கள்‌ கண்‌ எதிரே தோன்றவேண்டும்‌ என்று 
தியானித்து மனத்‌ தெளிவோடு நினைப்பாராயின்‌ அவர்கள்‌ 
தாங்கள்‌ திருடிய பொருள்‌ கையிலேயே இருப்பதனை நமக்குக்‌ 
காட்டிக்கொண்டே இருப்பார்கள்‌; நாம்‌ ஒன்றுஞ்‌ செய்ய முடி 
யாது இருப்போம்‌. அவர்கள்‌ தப்பிப்‌ பெயர்ந்து போவார்கள்‌. 
இவ்வாறு பொதுநிலையில்‌ அவர்களுடைய வியத்தகு செயலைப்‌ 
படர்க்கையில்‌ பேசுகிறான்‌. அடுத்து ஊர்க்காப்பாளரையும்‌ 
உடன்‌ படுத்தித்‌ தன்மையில்‌ பேசிக்‌ கள்வரது வியத்தகு செயலைக்‌ 
கேள்வியாக எழுப்புகின்றான்‌. “மருந்தினைத்‌ தூவி, நாம்‌ இருந்த 
இடத்தில்‌ இருக்க, நம்மை மயக்குவார்களானால்‌, நாம்‌ இருந்த 
இடத்தைவிட்டு அசையத்தான்‌ ஏதேனும்‌ இடமுண்டா?” என்று 
கேட்கிறான்‌. மறுபடியும்‌ பொதுநிலையையே வற்புறுத்துகின்‌ ற 
நிலையில்‌ நினைப்பூட்டுவான்‌ போலப்‌ படர்க்கையில்‌ பேசுகின்றான்‌. 
அவர்களுக்குக்‌ கைவந்த சகுனம்‌ எதிர்ப்பட்டாலன்றி அவர்கள்‌ 
களவு செய்யப்‌ புகுவதில்லை; மிக எளிதாகக்‌ களவு செய்துவிட 
லாம்‌ என்ற இடத்திலேயும்‌ புகுவதில்லே, பெறுதற்கரிய 
பொருள்‌ தானே வந்து கைப்புகுந்தாலும்‌ சகுனம்‌ வாய்க்காத 
போது களவு செய்யப்‌ புகமாட்டார்கள்‌. மேலும்‌, களவு நூலில்‌ 
கூறப்பெற்றுள்ள தந்திரங்களை அதன்படி செய்ய எண்ணுவார்‌ 
களானால்‌ அவர்கள்‌ மண்ணுலகில்‌ இங்கேயே இருந்தாலும்‌, 
விண்ணுலகில்‌ உள்ள இந்திரன்‌ அணிந்து கொண்டிருக்கும்‌ 
ஆரத்தை இந்திரனாலன்‌ றிப்‌ பிறரால்‌ அணிய முடியாத 
ஆரத்தை-எளிதில்பெற அவர்கள்‌ எண்ணினால்‌ எண்ணியபடியே 
பெற்றுவிடுவார்கள்‌. அடுத்து இடம்‌, காலம்‌ கருவி என்றிவற்‌ 
றைக்‌ கூற வருபவன்‌ அவற்றின்‌ வீயத்தகு பயனைக்‌ கேள்வி 
யாகக்‌ கேட்டு வியக்கின்றான்‌. “இந்த இடம்‌, இந்தப்‌ பொருள்‌ 
கொள்ளுவதற்கு தக்க இடம்‌” எனத்‌ தம்‌ நூல்‌ வழியே துணிந்து 
வருவார்களானால்‌ அந்த இடத்தில்‌ அவரை யார்தான்‌ கண்ணால்‌ 
பார்க்க வல்லவர்கள்‌? அவ்வாறே இந்தக்‌ காலம்‌ தான்‌ இந்தப்‌ 
பொருளைத்‌ திருடுவதற்கு ஏற்றகாலம்‌ என அவர்கள்‌ தம்‌ நூல்‌ 
வழியே ஆராய்ந்து முடிவு செய்து திருடிக்‌ கைப்பற்றுவார்களா 
னால்‌, தேவர்களேயானாலும்‌ வேறுவித ஆற்றல்‌ உடையவர்‌ 


272 குமரகுருபரன்‌ 


களானாலும்‌ அவர்களைத்‌ தடுப்பது என்பது எப்பொழுதேனும்‌ 
நிகழுமா? அவ்வாறே “தம்‌ நூலில்‌ கூறிய கருவிகளைக்‌ கை 
யாண்டு பெறுதற்கரிய பொருளைக்‌ கைப்பற்றுவார்களானால்‌ 
இந்தப்‌ பெரிய நிலப்‌ பரப்பிலே அந்தத்‌ திருட்டைக்‌ கண்டு 
பிடிப்பவர்கள்‌ யாரேனும்‌ உண்டா?” 


“ மந்திர நாவிடை வழுத்துவ ராயின்‌ 
இந்திர குமரரின்‌ யாஙகாண்‌ நவமோ 
தெய்வத்‌ தோற்றந்‌ தெளிகுவ ராயிற்‌ 
கையகத்‌ துறுபொருள்‌ காட்டியும்‌ பெயர்குவர்‌ 
மருந்தின்‌ நங்கண்‌ மயக்குவ ராயின்‌ 
இருந்தோம்‌ பெயரும்‌ இடனுமார்‌ உண்டோ 
நிமித்தம்‌ வாய்த்திடின்‌ அல்லது யாவதும்‌ 
புகறகிலர்‌ அரும்பொருள்‌ வந்துகைப்‌ புகுதினுந்‌ 
தந்திர கரணம்‌ என்ணுவ ராயின்‌ 
இந்திரன்‌ மார்பத்‌ தாரமும்‌ எய்துவர்‌ 
இவ்விடம்‌ இப்பொருள்‌ கோடற்கு இடமெனின்‌ 
அவ்விடத்து அவரை யார்காண்‌ கிற்பார்‌ 
காலங்‌ கருதி அவர்பொருள்‌ கையுறின்‌ 
மேலோர்‌ ஆயினும்‌ விலக்கலும்‌ உண்டோ 
கருவி கொண்டுஅவர்‌ அருமபொருள்‌ கையுறின்‌ 
இருநில மருங்கின்‌ யார்காண்‌ கிற்பார்‌. (172-187) 
Cc 
இவ்வளவும்‌ கூறிய பின்னும்‌, ஊர்காப்பாளர்களுடைய 
முகத்திலே இவன்‌ பேச்சில்‌ நம்பிக்கை வந்ததாகத்‌ தோன்ற 
வில்லை. ஆனால்‌ இதனை உணர்ந்த பொற்கொல்லன்‌, மனம்‌ 
சோரவில்லை. களவு நூல்‌ முறையைத்‌ தான்‌ அறிந்த வகையில்‌ 
விளக்கியும்‌ பயனில்லை என்பதை அவன்‌ உணர்ந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. அவர்கள்‌ அறிந்த ஒரு கள்வன்‌ செய்தியைத்‌ தன்‌ 
திறம்‌ எல்லாம்‌ தோன்ற நடித்துக்‌ காட்டுகிறான்‌. களவுநூல்‌ 
கைவந்தாரது வியத்தகு செயலை எட்டு வகையாக விளக்கியபின்‌ 
அதனை ஊர்க்‌ காப்பாளர்‌ உளங்கொளச்‌ சுருக்கித்‌ திறம்பட 
முடிக்கின்‌ றான்‌. இரவு, பகல்‌ என இரண்டு என்பது இக்கள்வர்‌ 
களுக்கு இல்லை. இவர்களுடைய திருட்டின்‌ வேறுபாட்டை 


சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 273 


எல்லாம்‌ சொல்லப்‌ புகுந்தால்‌ சொல்லி முடியாது. அவர்களுக்‌ 
குத்‌ தப்பிப்‌ பிறர்‌ ஒளிந்து கொள்ளும்‌ இடமும்‌ இல்லை. 
d 

இவ்வளவும்‌ கூறியமையால்‌ களவு நூலில்‌ எவ்வளவு 
அனுபவம்‌ வாய்ந்தவன்‌ இவன்‌ என்பது விளங்குகிறது. இல்லை 
யானால்‌ பாண்டிமாதேவியின்‌ சிலம்பைக்‌ கடுங்காவலுக்கிடையே 
இவன்‌ திருடி இருக்க முடியுமா? அந்தத்‌ திருட்டின்‌ அனுப 
வத்தையே, முன்னர்‌ அரசனிடம்‌ பேசும்போது வேறொரு கள்வன்‌ 
மேல்‌ ஏற்றிக்‌ கூறும்‌ வழியால்‌ கோவலனைக்‌ கள்வன்‌ ஆக்‌ 
கினான்‌. “கன்னகம்‌ இன்றியும்‌, கவைக்கோல்‌ இன்றியும்‌ 
துன்னிய மந்திரம்‌ துணைஎனக்‌ கொண்டு, வாயிலாளரை மயங்கு 
துயில்‌ உறுத்து, கோயில்‌ சிலம்பு கொண்ட கள்வன்‌” என்று 
கூறிய கூற்று இவனுக்கே பொருந்தும்‌ என்பது இப்போது 
நன்கு விளங்குகிறது. இவன்‌ திறம்படப்‌ பேசவும்‌ வல்லன்‌ 
என்பதும்‌ இவன்‌ பேசிய பேச்சிலிருந்தே விளங்கக்‌ கண்டோம்‌. 


IVa 

இருப்பினும்‌, கோவலனது கள்ளமற்ற பான்மையில்‌, நிலை 
யான உறுதிகொண்ட ஊர்‌ காப்பாளரை இப்படி எல்லாம்‌ பேசி 
நம்ப வைத்துவிட முடியவில்லை. இங்கு ஒரு கதையைக்‌ கூறத்‌ 
தொடங்குகிறான்‌. கள்வர்கள்‌ எவ்வளவு எல்லாம்‌ ஏமாற்ற 
முடியும்‌ என்பதை ஓர்‌ எடுத்துக்‌ காட்டினாலாவது காட்டினால்‌ 
அந்த ஊர்‌ காப்பாளர்‌ நம்பமாட்டார்களா என்று எண்ணுகிறான்‌. 
பாண்டியனது தம்பியிடம்‌ நடந்த களவைப்‌ பற்றியது இக்கதை. 
இக்கதை இவனே கட்டியது என்று கருதி “ஒரு பொய்க்கரி 
கூறுகின்றான்‌” என்று எழுதுகிறார்‌ அடியார்க்கு நல்லார்‌. 
அப்படியும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ ஊர்‌ காப்பாளர்‌ அரண்மனைச்‌ 
செய்தியை அறிந்தவர்களாதலின்‌ தாங்கள்‌ அறியாத கதையை 
அரண்மனையில்‌ நடந்ததாக நம்புவார்களா என்று ஆராய்தல்‌ 
வேண்டும்‌. ஏதோ ஒரு திருட்டு நிகழ்ந்துள்ளது உண்மை. 
ஆனால்‌ அதனுடைய விளக்கமோ இவன்‌ படைத்துக்‌ கொண்டது 
எனலாம்‌. ஊர்‌ காப்பாளரால்‌ அக்கள்வனைக்‌ கண்டு பிடிக்க 
முடியாது போயிருத்தல்‌ வேண்டும்‌. ஆனால்‌ அதனை ஒரு குறை 
யாக இவர்கள்‌ கருதாதபடி கள்வனது திறத்தை வியத்தகு 


274 குமரகுருபரன்‌ 


மூறையில்‌ பொற்கொல்லன்‌ விளக்குகின்றான்‌. இதனால்தான்‌ 
அவனைக்‌ கண்டு பிடிக்க முடியாமல்‌ போயிற்று என அவர்களுள்‌ 
ஓர்‌ ஆறுதல்‌ கொள்ளலாம்‌. “முன்னொரு முறை ஏமாந்த நீங்கள்‌ 
இனியும்‌ ஏமாறுதல்‌ ஆகாது” என்ற குறிப்போடு பேசுகிறான்‌, 
இருந்தாலும்‌ அவ்வாறு நேராகச்‌ சொல்வது நாகரிகம்‌ அன்று 
அல்லவா? இந்தக்‌ கதையை அவன்‌ கூறிவருகின்‌ ற முறையைப்‌ 
பார்த்தால்‌ இவன்‌ தானோ திருடன்‌ என்று கூட நமக்குத்‌ 
தோன்றுகிறது. ட 


இங்கே இவன்‌ இந்தக்‌ கதையை நாடகமாக நடித்தே விடு 
கின்றான்‌. இந்நாளைய திரைப்பட உலகில்‌ அடிக்கடி காணும்‌ 
காட்சிகளை இக்கதை நினைவூட்டுகிறது. எனவே, இக்கதை 
ஊர்க்காப்பாளர்‌ உள்ளத்தையும்‌ கவர்ந்திருக்கும்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. இந்தக்‌ கதையைக்‌ கூறத்‌ தொடங்குமுன்‌, நேரே 
பாண்டியன்‌ தம்பிக்கு நேர்ந்தது எனக்‌ கூறித்‌ தொடங்காது, 
கேட்போர்‌ உள்ளத்தை விடுப்புநிலையில்‌ வைத்தே விறுவிறுப்பை 
உண்டாக்க முயல்கின்றான்‌ - தூதர்‌ கோலத்தில்‌ வந்தான்‌. 
அரண்மனை வாயிலிலேயே ஒடுங்கி இருந்து எல்லாவற்றையும்‌ 
உணர்ந்து கொண்டான்‌; நன்றாக இருண்டதும்‌ அந்த வல்லிரு 
ளில்‌ பெண்‌ கோலம்‌ பூண்டு உள்ளே புக்கான்‌. (மாதர்‌ கோலத்‌ 
திற்கு இருந்த வாய்ப்பினை இங்கு உணர்கிறோம்‌. மதுரைச்‌ சமு 
தாயத்தின்‌ சூழ்நிலையை முன்னர்க்‌ கூறியது இதனாலும்‌ உறுதி 
யாகிறது. வல்லிருளில்‌ அத்தகைய மாதர்‌ அரண்மனையில்‌ தடை 
யின்றி உள்ளே புகுதல்‌ இதனால்‌ வெளியாகிறது.) விளக்குகள்‌ 
எரிந்து கொண்டுதான்‌ இருந்தன. ஆனால்‌ விளக்கிடும்‌ நிழலிலே 
மறைந்து மறைந்து சென்றான்‌. களவில்‌ கை தேறியவன்‌ ஆத 
லின்‌ ஒருசிறிதும்‌ அவனிடத்தில்‌ அச்சம்‌ என்பதில்லை. சென்று 
பாண்டியனது இளங்கோவேந்தனை நெருங்கிவிட்டான்‌. (இந்த 
இடத்தில்தான்‌ இந்தக்‌ கதை பாண்டிநாட்டு அரண்மனைவரலாறு 
எனச்‌ சுட்டி, அதனால்‌ அவர்கள்‌ உள்ளத்தை மேலும்‌ கவர்‌ 
கிறான்‌.) இளங்கோ வேந்தன்‌ துயின்று கொண்டிருக்கிறான்‌. 
ஆனால்‌ மின்னிப்‌ பொலிகின்ற ஆரம்‌ ஒன்று அவன்‌ மார்பில்‌ 
பூண்டு கிடந்தான்‌. அந்த இருட்டில்‌ அந்தப்‌ பள்ளி அறையில்‌ 
வயிரம்‌ மட்டும்‌ மின்னி நின்றது. அந்த மின்னலாலேயே அதன்‌ 


சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 275 


இருப்பை உணர்ந்து அந்தஒளியே தனக்கும்‌ ஒளியாகச்‌ சென்று 
அந்தக்‌ கள்வன்‌ அதனை விரைந்து எடுத்துக்கொண்டான்‌. 
உடனே இளங்கோ தூக்கம்‌ நீங்கி விழித்துக்‌ கொண்டான்‌. 
உறங்கும்‌ போதும்‌ பிரியாது காத்து அணிந்து வந்த ஆரம்‌ 
அவனுக்கு உயிர்‌ போன்றது போலும்‌. அதனால்‌ விழித்ததும்‌ 
அதைத்‌ தடவிப்‌ பார்த்தான்‌. ஏதோ ஒரு திருடன்தான்‌, 
இப்போது அந்தப்‌ பொழுதில்‌ திருடினான்‌ என்று உறுதி 
கொண்டான்‌. அந்தத்‌ திருடன்‌ நெடுந்தூரம்‌ போயிருக்க 
முடியாதாகையால்‌ உடைவாடேளளோடு உள்ள உறையை 
எடுத்து அதிலிருந்து உடைவாளை உருவி நாற்புறத்திலும்‌ 
வீசினான்‌. இதற்குள்‌ அந்தத்‌ திருடன்‌ அந்த வாளின்‌ 
உறையைக்‌ கையில்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. இளங்கோ வாளை 
வீசுந்தோறும்‌ அந்த வாள்‌ வீச்சை வாள்‌ உறையின்‌ வாங்கி 
மீட்டுக்கொண்டான்‌. இவ்வாறு பலமுறையும்‌ நிகழ்ந்தது. 
“திருடன்‌ எதிரில்‌ இருந்ததால்‌ வாளை வீசினோம்‌. ஆனால்‌ பயன்‌ 
இல்லையே” என்று அலசிப்‌ போனாலும்‌ இளங்கோ வீரன்‌ ஆத 
லின்‌ வாய்விட்டு அரற்றவில்லை. எனவே, அவனோடு மற்போர்‌ 
புரிந்து அந்தத்‌ திருடன்‌ ஆற்றலைக்‌ காண முற்பட்டான்‌. 
அப்போதும்‌ அந்தத்‌ திருடன்‌ திறம்பட நடித்து மிக விரைவில்‌ 
தாண்டிக்‌ குதித்து இளங்கோவை அலைக்கழித்தான்‌. தூணைத்‌ 
தானாகக்‌ காட்டினான்‌. இளங்கோ கட்டிப்புரளவரும்போது பின்‌ 
வாங்கிப்‌ போய்விடுவான்‌. “தூணைத்தான்‌ இவன்‌” என நினைத்து 
இளங்கோ மற்போர்‌ புரியத்‌ தொடங்கி உண்மை உணர்ந்து 
வருந்தினான்‌. இவ்வாறே அலைக்கழித்து இளங்கோ பாராதபடி 
இடம்‌ விட்டு இடம்‌ பெயர்ந்து முடிவில்‌ தப்பியே ஓடி விட்டான்‌. 
இத்தனையும்‌ அவன்‌ கற்ற களவு நூற்‌ கல்வியின்‌ பயன்‌ ஆகும்‌. 
“அக்கல்வியால்‌ பெயர்ந்த கள்வனைக்‌ கண்டவுடன்‌ காட்டும்‌” 
என்று ஊர்‌ காப்பாளரையே முடிவில்‌ பொற்கொல்லன்‌ கேட்‌ 
கின்றான்‌. அவர்கள்தாம்‌ கண்டு பிடித்துக்‌ காட்டவேண்டிய 
வர்கள்‌. 
Va. 

தான்‌ கூறிவந்த கள்வர்கள்‌ வரிசையில்‌ கோவலனையும்‌ 
உட்படுத்திக்‌ கொண்டு “இவர்க்குண்டோ உலகத்தில்‌ ஒப்போர்‌” 
என்று அண்மைச்‌ சுட்டில்‌ பேசுகின்றான்‌ கொல்லன்‌. நேரே 


276 குமரகுருபரன்‌ 


கோவலனைக்‌ கள்வன்‌ என்று கூறி அவர்கள்‌ கூற்றினை நேரே 
மறுப்பது அழகாகாது என இந்த முறையைக்‌ கையாளுகின்றான்‌. 
“ஈங்கு இவர்க்கு” என்று இவன்‌ பேசும்‌ திறத்தை அரும்பத 
உரையாசிரியர்‌ “இவர்க்கு என்றான்‌ இவனையும்‌ கள்ளனாக்கி” 
என்று விளக்கம்‌ கூறுகின்றார்‌. 
b. 

இவ்வியத்தகு கூற்றைக்‌ கண்டும்‌ கேட்டும்‌ ஊர்‌ காப்பாள 
ரில்‌ முதியோர்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. ஆனால்‌ அவர்களில்‌ இளை 
யவன்‌ ஒருவனது மனம்‌ இப்பேச்சாலும்‌ காட்சியாலும்‌ ஒரு 
சிறிது மாறியது, கொல்லன்‌ கூறியது போன்ற அனுபவம்‌ 
கள்வரைப்‌ பிடிக்கத்‌ தெரியும்‌ ஊர்‌ காப்பாளர்‌ ஒவ்வொருவருக்‌ 
கும்‌ எழக்‌ கூடிய ஒன்றுதானே? அதனால்‌ அந்த இளையவன்‌, 
தனக்கு எழுந்த அனுபவத்தை ஊர்‌ காப்பாளர்க்குக்‌ கூறத்‌ 
தொடங்குகின்றான்‌. கதை கூறும்‌ சூழ்‌ நிலை உருவானால்‌ 
ஒருவர்க்கு ஒருவர்‌ கதை சொல்லத்‌ தொடங்குவர்‌. 
தனக்குத்‌ தோன்றியது ஒன்று தான்‌ நேரிற்‌ கண்டது 
ஒன்றானால்‌ அதுவும்‌ கேட்ட கதைக்கு ஒத்ததானால்‌ ஒருவன்‌ 
அதனைக்‌ கூறப்புகுவது இயல்புதானே? அந்த இளையவன்‌ 
இளைத்தவனல்ல, தோலா வேல்‌ ஒன்று ஏந்தி உள்ளான்‌. வீரர்‌ 
மேல்‌ அன்றி அந்த வேலை எறியாத இயல்பினை உடையவன்‌ 
அவன்‌. ஆகையால்‌ அவன்‌ கூறுவதை நம்பத்தான்‌ வேண்டும்‌. 
“நிலத்தே அகழ்கின்ற கரடி போன்றவன்‌. இருட்டில்‌ தான்‌ 
இருப்பது பிறர்க்குத்‌ தெரியாதபடி, கறுப்புத்‌ துணி அணிந்‌ 
தவன்‌. இரையை விரும்பிச்‌ செல்லும்‌ கடும்‌ புலிபோல, பொருள்‌ 
களைத்‌ திருடச்‌ செல்லும்‌ வேட்கை உடையவன்‌. காலமோ 
மழைக்காலம்‌; அதுவும்‌ இரவின்‌ நடுப்பகுதி: எங்கும்‌ ஒரே 
நள்ளிருள்‌. இத்தகைய மயக்க நிலையில்‌ ஊர்‌ எல்லாம்‌ உறங்கி 
விட்டது. அப்போது இத்தகைய கள்வன்‌ தோன்றினான்‌. 
அவனைக்‌ கண்டதும்‌ என்‌ கைவாளை உருவினேன்‌. அவன்‌ சடக்‌ 
கென என்‌ கைவாளை வாங்கிக்‌ கொண்டான்‌. நான்‌ சுற்றும்‌ 
முற்றும்‌ எங்கும்‌ பார்த்தேன்‌; அவனைக்‌ காணேன்‌. இப்படி 
எனக்கு நிகழ்ந்தது. ஆதலின்‌ இந்தக்‌ கள்வர்களுடைய செய்‌ 
கையை யாரும்‌ அறிய முடியாது. கள்வன்‌, கள்வன்‌ போல 


சிலப்பதிகார ஒரங்க நாடகம்‌ 277 


இருக்கவேண்டும்‌ என்பதில்லை, எனவே கையில்‌ அகப்பட்ட 
இவனை விட்டு விடுவோமானால்‌ வேந்தன்‌ நம்மைத்‌ தண்டிப்‌ 
பான்‌. எனவே பெரும்‌ படைக்கலங்களை உடைய பெரியவர்‌ 
களாகிய நீங்கள்‌ படைக்கலங்களை நம்பிப்‌ பயனில்லை. அவை 
நம்மைத்‌ தண்டிக்கின்‌ ற படைக்கலங்களாக மாறலாம்‌. எனவே 
இந்த நிலைமையில்‌ செய்யத்தக்கது இது எனத்‌ துணிந்து கூறுங்‌ 
கள்‌” என்று தன்‌ அனுபவத்தைக்‌ கூறி முடிக்கின்றான்‌. 
Cc 

அறிவாராய்ச்சியின்‌ முடிவு விரைவில்‌ வெளிவரவில்லை. 
அவர்கள்‌ கோவலனைக்‌ கள்வன்‌ என முடிவு செய்யவில்லை. 
ஆனால்‌ பொற்கொல்லன்‌ நாடகம்‌ ஒருவாறு பலித்தது. “மருந்‌ 
திற்‌ பட்டீராயின்‌ யாவரும்‌ பெரும்‌ பெயர்‌ மன்னனில்‌ பெரு 
நவைப்பட்டீர்‌” என்று அவன்‌ அச்சத்தை இவர்கள்‌ உள்ளத்தே 
ஊட்ட நினைத்தபடியே இந்த இளைஞன்‌ மனத்தில்‌ அச்சம்‌ மூண்‌ 
டெழுந்தது. கள்வர்கள்‌ கள்ளங்‌ கபடம்‌ அற்றவர்கள்‌ போல்‌ 
பிறரை மயங்க வைப்பார்கள்‌ என்று அவன்‌ கூற விரும்பிய 
தையும்‌ இந்த இளைஞன்‌ நம்பிவிட்டான்‌. ஆனால்‌ எல்லோரும்‌ 
இந்த முடிவுக்கு வந்தபாடில்லை, எனவே கோவலனது ஒழுக்க 
நிலை அவன்‌ முகத்திலும்‌ விளங்கியதைக்‌ கண்ட பிறர்‌, எளிதில்‌ 
அவனைக்‌ கள்வன்‌ என எண்ண இடங்கொடுக்கவில்லை, 


d 


இந்த நிலையில்‌ ஒருவேளை கோவலன்‌ கொலையுண்ணாது 
தப்புவானோ என்று கூட நம்‌ மனம்‌ எதிர்பாராத நிலையில்‌ 
எதிர்பார்க்கின்‌ றது. ஆனால்‌ எதிர்பாராத வகையில்‌ ஒன்று 
நிகழ்கிறது. இவ்வாறு பேசிக்‌ கொண்டிருப்பதைப்‌ பொறுக்க 
முடியவில்லை ஒருவனாலே. அவன்‌ ஊர்க்காப்பாளரில்‌ ஒருவன்‌ . 
கட்குடித்துக்‌ களிப்பதே அவன்‌ இயல்பு. களிமயக்கத்தில்‌ 
வேறு ஒன்றையும்‌ கல்லானாகி வளர்ந்தவன்‌. ஆதலின்‌ நல்லது 
கெட்டது என ஆராயும்‌ ஆராய்ச்சி மனப்பான்மை அவனிடம்‌ 
இல்லை. காலத்தை இவ்வாறு இவர்கள்‌ போலப்‌ பேசியோ 
ஆராய்ந்தோ போக்கப்‌ பொறுக்கமுடியாமல்‌ ஓடிப்போய்‌ தன்‌ 
னுடைய வாளை வீசினான்‌. அது கோவலன்மேல்‌ பட்டு அவனைக்‌ 
குறுக்காகக்‌ துணித்தது. 


218 குமரகுருபரன்‌ 


e 


வெட்டிலிருந்து குருதி பொங்கியது; தரை எல்லாம்‌ பரந்‌ 
தது; இரத்தக்‌ களம்‌ ஆன நிலையில்‌ பூமாதேவியே பெருந்துயர்‌ 
உற்றாள்‌ என்பது போலத்‌ தோன்றுகிறது. கோவலன்‌ வீழ்ந்‌ 
தான்‌. ஆனால்‌ அந்த வீழ்ச்சி பாண்டியனது செங்கோல்‌ வளைந்து 
வீழ்ந்த காட்சி போல்‌ தோன்றியது. கோவலனது பண்டைய 
ஊழ்வினை இவ்வாறு உருக்கொண்டு, இவ்வாறு கோவலனை 
வீழச்செய்தது. 

VI 

கோவலன்‌ இந்த நிலையை எதிர்பார்த்திருக்க மாட்டான்‌, 
ஊர்காப்பாளரும்‌ எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள்‌. கொல்லன்‌ 
எதிர்பார்த்திருக்க மாட்டான்‌. இருந்தாலும்‌ ஏதோ ஒருவகை 
யால்‌ தன்‌ எண்ணம்‌ பலித்ததே என்று அவன்‌ ஆறுதல்‌ அடைந்‌ 
திருக்கலாம்‌. 


கோவலன்‌ வீழ்ச்சியை எவ்வளவு பெரிய வீழ்ச்சியாகப்‌ 
புலவர்‌ உருவாக்கிவிட்டார்‌ என்பதை எண்ணிப்‌ பார்க்கவேண்‌ 
டும்‌. கோவலன்‌ உற்றாரைப்‌ பிரிந்தான்‌; பெற்றோரைப்‌ பிரிந்‌ 
தான்‌; உயிர்‌ என எண்ணிய மாதவியைப்‌ பிரிந்தான்‌; தன்‌ குல 
தெய்வத்தின்‌ பெயரை இட்டு வழங்கிய மணிமேகலையைப்‌ பிரிந்‌ 
தான்‌; தன்‌ நாடு துறந்தான்‌; வேற்று நாட்டில்‌ புகுந்தான்‌; அந்‌ 
நாட்டின்‌ குடிமகன்‌ அவன்‌ அல்லன்‌; எனவே அவனுக்கு என 
ஓர்‌ உரிமை இல்லை; அங்கேயும்‌ தான்‌ அறிந்த கவுந்தியைப்‌ 
பிரிகின்றான்‌; மாடலனைப்‌ பிரிகின்றான்‌; இடைச்சியிடம்‌ அடைக்‌ 
கலம்‌ புகுகின்றான்‌; அவர்களும்‌ பிரிகின்றார்கள்‌; கண்ணகியை 
அணைத்து நிற்கின்றான்‌; அவளையும்‌ பிரிகின்றான்‌ - பழமையை 
நினைப்பூட்டச்‌ சிலம்பு ஒன்றே அவன்‌ கையில்‌ உள்ளது. அதனை 
யும்‌ ஊர்‌ காப்பாளர்க்குக்‌ காட்டக்‌ கொல்லன்கையில்‌ தருகின்‌ 
ரன்‌. எனவே, தன்னந்தனியனாக நிற்கின்றான்‌. அப்போதேனும்‌ 
மாற்றார்‌ வாளால்‌ சாகின்றானா? “தவரான தண்டனை” என்று நாம்‌ 
கூற ஊர்காப்பாளர்‌ கையிலேனும்‌ சாகின்றானா? இல்லை! இல்லை! 
கட்குடியில்‌ மயங்கிய ஒருவன்‌ வீசிய வாள்‌ வீச்சுக்கு இரை 
யாகின்றான்‌. என்ன இழிவான இறுதி! துயரச்சாவு என்று 
கூற முடியுமா? கட்‌ குடியனது வெறியால்‌ எழுந்த சாவு இது. 


சிலப்பதிகார ஓரங்க நாடகம்‌ 279 


அந்த வாளேனும்‌ முன்‌ பின்னே கொலையிற்‌ பழகியவாளா? இல்லை. 
“அது” வெள்வாள்‌; மாற்றாரை எறிந்து குருதிக்கறை காட்டாத 
வாள்‌” என்று உரை எழுதுகிறார்‌ அடி யார்க்கு நல்லார்‌, இவ்வாறு 
ஓவென வாழ்ந்தவன்‌ - எல்லோரும்‌ பாராட்ட வாழ்ந்தவன்‌ - இவ்‌ 
வாறு கல்லாக்‌ களி மகனது வெள்வாளால்‌ வீழ்கிறான்‌. இந்த 
வீழ்ச்சியிலும்‌ பிறிதொரு வீழ்ச்சியை எங்கே காணமுடியும்‌! 


இவ்வாறு கொலைக்களக்காதையை நான்கு காட்சிகள்‌ 
கொண்ட ஓரங்க நாடகமாகக்‌ காணலாம்‌. அப்போதுதான்‌ 
அக்காதையின்‌ அமைப்பு நன்றாக விளங்கும்‌. கண்ணகியின்‌ 
மனப்போராட்டம்‌, கோவலனது உள்ளப்‌ போராட்டம்‌-இவை 
இங்கேதான்‌ வெளியாகின்‌ றன. ஊழ்வினை, சமுதாயச்‌ சூழ்நிலை 
யாக உருக்கொண்டு வருவதனையும்‌, பாண்டிய மன்னவனது 
கொறு மண்டபத்திலேயே காண்கிறோம்‌. மாதர்‌ கோலத்துடன்‌ 
வல்லிருளில்‌ புக முடியும்‌ இயல்பினையும்‌ உணர்கின்றோம்‌. இனி 
இந்தக்‌ காதையில்தான்‌ பொற்கொல்லன்‌ என்னும்‌ பாத்திரத்‌ 
தின்‌ முழுப்‌ படைப்பினையும்‌ காணமுடிகிறது. இவ்வாறு மிகச்‌ 
சுருங்கிய இடத்தில்‌ இப்பாத்திரப்‌ படைப்பு நிகழவேண்டு தலின்‌ 
அவன்‌ பேச்சுத்‌ திறத்தாலும்‌, சூழ்ச்சியின்‌ ஆழத்தாலும்‌, வாய்ப்‌ 
பினைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு ஓங்கும்‌ உள்ளத்தாலும்‌, அவன்‌ 
நடிப்புத்‌ திறத்தாலும்‌, அவன்‌ எதிரே பலரும்‌ ஏமாந்து 
போகின்ற நிலையாலும்‌, அவனுடைய பாத்திரத்தின்‌ ஆழத்தை 
யும்‌ அகலத்தையும்‌ திறம்பட விளக்கிவிடுகின்றார்‌ ஆசிரியர்‌. 
கோவலனது வீழ்ச்சியின்‌ ஆழத்தையும்‌ கதையை அமைத்துப்‌ 
போகும்‌ வகையில்‌ காட்டிவிடுகின்றார்‌. கதையை முன்னர்‌ 
அறிந்த நாமும்‌ எதிர்பாராது நிகழுமோ என்று எண்ணும்‌ 
வகையில்‌ விறுவிறுப்போடு கதையை நடத்திச்‌ செல்கின்றார்‌. 
இக்கதை தனி ஒரு கதையாகிப்‌ பொருள்‌ அற்றது ஆகாமல்‌ 
உலகத்தைப்‌ பற்றிய வாழ்க்கையின்‌ ஆழத்தை உணர்த்துவ 
தாகக்‌ காட்ட வந்தவர்‌ சகுனமும்‌ பிறவும்‌ இந்த ஆழத்தை 
உணர்த்துவதைக்‌ காட்டுவதாகக்‌ குறிப்பதோடு மண்ணக 
மடந்தை வான்‌ துயர்‌ கூற, காவலன்‌ செங்கோல்‌ வளைஇய 
வீழ்ந்தனன்‌. கோவலன்‌ பண்டை ஊழ்வினை உருத்தென்‌” 
என்ற உண்மையையும்‌ நேரே விளக்கிவிடுகின்றார்‌, 


280 குமரகுருபரன்‌ 


VIII 

இக்காதையின்‌ பின்னே ஒரு நேரிசை வெண்பா உள்ளது. 
சிலப்பதிகாரத்தில்‌ சில காதைகளின்‌ பின்னே இத்தகைய வெண்‌ 
பாக்கள்‌ வரக்‌ காண்கிறோம்‌. இந்த வெண்பாக்கள்‌ இளங்கோ 
அடிகள்‌ செய்தனவா, அல்லவா” என்ற ஆராய்ச்சி இக்காலத்‌ 
தில்‌ நிகழ்கின்றது. யார்‌ இயற்றியிருந்தாலும்‌ கதையில்வரும்‌ 
சுவையுள்ள பகுதியைத்‌ திறம்பட விளக்குவனவாக இவை 
அமைந்துள்ளன என்பதில்‌ ஐயமில்லை. இளங்கோவடிகள்‌ 
பாண்டியன்‌ செங்கோல்‌ வளைந்ததைப்‌ பலவாறு கூறுவர்‌; 
பின்னே அவன்‌ தன்‌ உயிரைக்‌ கொடுத்து அந்த வளைவினை 
நீக்கினான்‌ என்றும்‌ கூறுவர்‌. இத்தக்‌ கொலைக்‌ களக்காதையில்‌ 
முடிவாக நம்‌ உள்ளத்தே தோன்றுவது என்ன? எல்லோரும்‌ 
போற்றும்‌ கோவலன்‌ பொச்சாப்பினால்‌ ஒரு சிலவற்றை மறந்‌ 
தாலும்‌, அதற்காக அவன்‌ தன்னைத்‌ தானே பழித்துக்கொண் 
டாலும்‌, நாம்‌ எல்லாம்‌ போற்றும்‌ பாத்திரமாகவே காட்சி 
அளிக்கின்றான்‌. அத்தகையவன்‌ எதிர்பாராதவகையில்‌ 
சாகின்றான்‌. அவன்‌ போற்றிய பாண்டி நாட்டுச்‌ செங்கோலே 
வளைந்து கொடுக்கும்‌ வகையில்‌ சாகின்றான்‌. நம்‌ உள்ளம்‌ 
உருகுகிறது; நல்லோர்‌ எல்லாம்‌ நாணும்‌ இக்கொடுமைக்கு 
நம்‌ மனம்‌ நடுங்குகிறது. இது ஏன்‌ என நம்‌ மனம்‌ கேட்‌ 
கின்றது? இதற்குத்‌ தான்‌ அறிந்த வகையில்‌ விடை கூறுவது 
போல இந்த வெண்‌ பாப்பாடி.ச்‌ செல்கிறது. முன்‌ செய்த வினை 
யால்‌ எதிர்பாராதவை, இந்த உலகில்‌ நிகழலாம்‌. ஆனால்‌ அது 
பற்றி மனம்‌ சோர்ந்து பயன்‌ இல்லை. பழவினை இவ்வாறு 
மூளுமாதலின்‌ நம்‌ பழவினை உலகினை வாட்டாதபடி நல்லறமே 
செய்து வருவோமாக. இதனைத்‌ தடுப்பார்‌ இல்லையே என 
நம்மை அறத்தில்‌ ஊக்குகின்றது; உலகத்தை விளக்குகிறது. 


“ நண்ணும்‌ இருவினையும்‌ நண்ணுமின்‌ நல்லறமே 
கண்ணகி தன்கேள்வன்‌ காரணத்தான்‌ - மண்ணில்‌ 
வளையாத செங்கோல்‌ வளைந்ததே பண்டை 
விளைவாகி வந்த வினை.” 


[a 


திருமுகப்‌ பாடல்‌ 
டு 


திரு. கி, வா. ஜகந்நாதன்‌ அவர்கள்‌, 37. &., 


WAT 


தவம்வளரத்‌ திருவளரும்‌ திருப்பனசை 
மடாலயத்துத்‌ தலைவ னாகிச்‌ 
சிவம்வளர அறம்செய்யும்‌ அருணக்திப்‌ 
பெருமுனிவன்‌ சிறப்புப்‌ பேணி 
நவம்வளர இளவலெனத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ 
பயிற்றுகின்ற ஞானச்‌ செல்வ, 
பவம்வளரா வகையறிந்த முத்துக்கு 
மாரனெனும்‌ பண்பு சான்றோய்‌. 


நினக்கென்றன்‌ பணிவியம்பி எழுதுகின்ற 
கடிதமிதை நேயத்‌ தோடு 

மனக்கொள்க; சுசிந்தையினில்‌ சித்திரையில்‌ 
நடக்கின்ற மாவி மாவில்‌ 

கனத்தகுதி யுடையதமிழ்த்‌ திருமுறையை 
ஓதுகின்ற கல்வி யாளர்‌ 

இனத்தினொடும்‌ தேவார கோஷ்டிநடத்‌ 
தும்பெருமை இனிதிற்‌ கேட்டேன்‌. 


எழுதாத மறைப்பொருளை எழுதும்வகை 
எளிதாக்கி யாரும்‌ கொண்டாற்‌ 

பழுதாகா வகையில்‌ இசைத்‌ தமிழாக 
அருள்செய்தார்‌ பண்டை நல்லோர்‌ 


282 குமரகுருபரன்‌ 


அழுதாரும்‌ கரையேற வைத்தகவு 
ணியக்கன்றை ஆதி யாகத்‌ 

தொழுதாரும்‌ வணங்குகின்ற நால்வர்தமி 
ழமுதமெனச்‌ சொல்ல லாமே. 


வடமறையைத்‌ தானென்றும்‌ சொன்னாலும்‌ 
தமிழ்மறையின்‌ வண்ணம்‌ கேட்டுத்‌ 
திடமுடைய மெய்ஞ்ஞானத்‌ திருவினருக்‌ 
கருள்புரிந்த சிவனைப்‌ போற்றும்‌ 
இடமுடைய நெஞ்சுடையார்‌ திருமுறையின்‌ 
இசைகேட்டே இன்பம்‌ பூப்ப 
மடம்‌உடைய யாவர்க்கும்‌ நலம்பெருகச்‌ 
செய்சைவ வளர்ச்சி ஈதே. 


இத்தகைய சிவப்பணிகள்‌ பலசெய்யத்‌ 
தமிழுலகம்‌ ஏற்றம்‌ எய்தும்‌; 

சுத்தசிவன்‌ நற்கருணே யாலெவர்பா 
லுஞ்சாந்தம்‌ தன்னும்‌; அன்பு 

வைத்தமனத்‌ தினராகி மன்பதைகள்‌ 
வாழும்‌;இந்த மாட்சி ஓங்க 

உத்தமத்தொண்‌ டைப்புரியும்‌ திருப்பனந்தாள்‌ 
காசிமடம்‌ ஓங்கி வாழி! 


திருவாசகம்‌ - தேனிப்பார்‌ 


திரு. மு. அருணுசலம்‌ அவர்கள்‌, 


கோயில்முத்த திருப்பதிகத்தின்‌ 9ஆம்‌ பாசுரம்‌ பின்வருவது :— 


“ சிரிப்பார்‌, களிப்பார்‌, தேனிப்பார்‌ 
திரண்டு திரண்டுன்‌ திருவார்த்தை 
விரிப்பார்‌, கேட்பார்‌, மெச்சுவார்‌, 
வெவ்வே நிருந்துன்‌ திருநாமம்‌ 
தரிப்பார்‌, பொன்னம்‌ பலத்தாடும்‌ 
தலைவா என்பார்‌, அவர்முன்னே 
நரிப்பாய்‌ நாயேன்‌ இருப்பேனோ? 
நம்பி! இனித்தான்‌ நல்காயே ? 


இதனுள்‌ “தேனிப்பார்‌”” என்ற சொல்லுக்கு உரைகாரர்‌ 
பலர்‌ பலவாறாகப்‌ பொருள்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


1867-இல்‌ பன்னிரு திருமுறைத்‌ திரட்டுக்‌ குறிப்புரை எழு 
திய கோளங்கிபுரம்‌ சிவ. அருணகிரி முதலியார்‌, “தேனிப்பார்‌ - 
தியானிப்பார்‌” என்று பொருள்‌எழுதினார்‌. அதையே பின்பற்றி 
நா. கதிரைவேற்‌ பிள்ளை (1915), கா, சுப்பிரமணிய பிள்ளை 
(1930), அ. சோமசுந்தரம்‌ செட்டியார்‌, தருமபுரம்‌ பதிப்பாளர்‌ 
போன்றார்‌ அனைவரும்‌ தியானிப்பார்‌ என்றே பொருள்‌ எழுதி 
விட்டார்கள்‌. இப்பொருட்‌ பொருத்தம்‌ ஆராய்வதற்குரியது. 


சீகாழித்‌ தாண்டவராயர்‌ உரையில்‌, “ஆண்டவனே! ஓர்‌ 
விண்ணப்பம்‌! தேவரீர்‌ திருவருளடிமை இன்பம்‌ பர முத்தித்‌ 
திருச்சபையிலே, சீரடியார்கள்‌ சிலர்‌ உள்குவாருள்கின்றெல்லாம்‌ 
உடனிருந்த தறிதியென வெள்கி விலாவறச்‌ சிரிப்பார்கள்‌; சிலர்‌ 


மேலே காணும்‌ கட்டுரை சித்தாந்தம்‌ பத்திரிகையில்‌ வெளியாகியது, 


ஆசிரியர்‌ திரு, மு, அருணாசலம்‌ அவர்களின்‌ இசைவு பெற்று வெளி 
ஜடப்‌ பெற்றுள்ளது. 


284 குமரகுருபரன்‌ 


சிவானந்த போதத்தால்‌ இறுமாந்து பல்கணத்‌ தெண்ணப்பட்டுக்‌ 
களிப்புறுவார்கள்‌ சிலர்‌; திருவடி ஞானத்‌ திரிவித கரணமும்‌ 
இன்ப முற்றுக்‌ கன்னலும்‌ சுவையும்‌ போல்‌ அத்துவிதக்‌ காட்சி 
யுறுவார்கள்‌?” என்று காணப்படுகிறது. இதன்‌ பதிப்பா சிரியர்‌ 
தரும்‌ அடிக்குறிப்பு: ““தேனிப்பார்‌ - தியானிப்பார்‌” என்று 
காணப்படுகிறது. இங்கு, தேனிப்பார்‌ என்பதன்‌ அனுபூதிப்‌ 
பொருள்‌: “கன்னலும்‌, சுவையுமொத்து அத்துவிதக்‌ காட்சியுறு 
வார்கள்‌” என்பது. அனுபூதிநமக்கு அப்பாற்பட்டது. உலகவிவ 
காரம்‌ என்ற அளவிலும்‌, பாசுர இலக்கியம்‌ என்ற அளவிலும்‌ 
நமக்கு இது பொருந்தவில்லை. விளங்குவதாயும்‌ இல்லை. தியா 
னிப்பார்‌ என்ற பதிப்பாளர்‌ குறிப்பு, முன்பு குறிப்பிட்ட 
உரைகளைப்‌ பார்த்து எழுதியது. 
இனி, சுந்தர மாணிக்க யோகீசுவரர்‌ (1929) கூறும்‌ உரை பின்‌ வருவது;- 
“மன தில்‌ மகிழ்ச்சியடைவார்கள்‌; இன்பத்தையும்‌ முதலில்‌ 
கொடுப்பவை சூரிய சந்திர கலைகள்‌ அல்லது இரு திருவடிகளி 
லிருந்து வெளிப்படும்‌ வெண்மையும்‌, சிவப்புமாகிய நாத 
விந்துக்‌ கலைகள்‌. இவைகளை ஒன்றுபடுத்துவதனால்‌ வெளிப்‌ 
படும்‌ கலைகளை வெளிப்படுத்துவார்கள்‌ என்பதையே “தேனிப்பார்‌ 
என்கிறார்‌.”  இவ்வுரைக்‌ குறிப்பும்‌ நமக்கு அப்பாற்பட்டது 
என்பது உண்மை, 


இந்த நிலையில்‌ நாம்‌ மாணிக்கவாசகர்‌ பாடிய பாசுரம்‌ 
கூறும்‌ நிலையை ஆராய்வோம்‌. ££ ஆண்டவனே எனக்கு 
நின்னருளை நல்குவாயாக, நினது புகழை யோதித்‌ தம்வசம்‌ 
இழந்து பரவசப்‌ பட்டிருக்கும்‌ நின்னடியார்‌ கூட்டத்தில்‌ பிறர்‌ 
ஏளனத்துக்‌ குரியவனாக நான்‌ இருத்தல்‌ அழகோ?” என்பது 
இதன்‌ கருத்து. 


அடியார்‌ எவ்வாறு இருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ இங்கு 
பலபடக்‌ கூறுகிறார்‌. “சிரிப்பார்‌, களிப்பார்‌, தேனிப்பார்‌, உன்‌ 
திருவார்த்தை விரிப்பார்‌, கேட்பார்‌, மெச்சுவார்‌, உன்‌ திரு 
நாமம்‌ தரிப்பார்‌, தலைவா என்பார்‌” கூடும்போது விளையும்‌ 
மகிழ்ச்சி முகத்தில்‌ வெளிப்பட, சிரிக்கிறார்கள்‌, அகத்தில்‌ ௮ம்‌ 
மகிழ்ச்சி மிகக்‌ களிக்கிறார்கள்‌, திருவார்த்தையை விரித்துப்‌ 


திருவாசகம்‌ -- தேனிப்பார்‌ 285 


பேசுகிறார்கள்‌, கேட்கிறார்கள்‌; புகழ்கிறார்கள்‌, உன்பெயரைத்‌ 
தரிக்கிறார்கள்‌, தலைவா என்று புகழ்கிறார்கள்‌. 

இவ்வாறு வந்துள்ள செயல்களை நாம்‌ காணும்‌ போது 
இவையாவும்‌ புறமுகச்‌ செயல்களாக இருக்கக்‌ காண்கிறோம்‌. 
எட்டுச்‌ செயல்கள்‌ இங்குக்‌ கூறப்பட்டுள்ளன. யாவும்‌ வெளி 
முகமானவை. இவற்றுள்‌ ஒன்றான தேனித்தல்‌ மட்டும்‌ உள்‌ 
முகமான தியானித்தல்‌ என்பது, தொடர்ந்த கருத்தின்‌ ஒரு 
மைக்கு முரணானது. 

தேனித்தல்‌ எனின்‌ தேன்‌ என்ன இனிமையை நுகர்கிறுர்‌ 
கள்‌, சுவைக்கிறார்கள்‌ என்று புறமுகமாகப்‌ பொருளுரைத்தல்‌ 
ஒன்றே சிறப்புடையது. பாமர மக்கள்‌ மொழியில்‌ சொன்னால்‌, 
“நாவில்‌ சப்புக்‌ கொட்டுகிறார்கள்‌.” 

“இன்‌ புறுவார்கள்‌.......ஃஃ ” மேலும்‌ அவற்றை எண்ணி 
எண்ணிச்‌ சுவைப்பார்‌ ஆகலின்‌, “தேனிப்பார்‌?” என்பது நவநீத 
கிருஷ்ண பாரதியார்‌ உரை. ““உள்ளத்தினுள்‌ தேன்‌ போல்‌ 
சுவைப்பார்‌. உள்ளத்தில்‌ எண்ணி மகிழ்வார்‌” என்பது மர்ரே 
கம்பெனியார்‌ பதிப்பின்‌ குறிப்பு. 

இதே கருத்தோடு தேனித்தல்‌ என்ற சொல்‌ பெரியாழ்வார்‌ 
திருமொழி நாலாம்‌ பத்து, ஆளும்‌ பதிகம்‌, முதற்பாசுரத்தில்‌ 
வருகிறது. 

“ காசும்‌ கறையுடைக்‌ கூறைக்கும்‌ அங்கோர்‌ கற்றைக்கும்‌ 
ஆசையினால்‌ அங்கவத்தப்‌ பேரிடும்‌ மாதர்காள்‌ 

கேசவன்‌ பேரிட்டு நீங்கள்‌ தேனித்‌ திருமினோ, 

நாயகன்‌ நாரயணன்‌ தம்‌ அன்னை நரசம்‌ புகாள்‌.” 

இங்கு “தேனித்து இருமின்‌' என்ற தொடரின்‌ பொருள்‌ 
“மகிழ்ந்து இருமின்‌” என்றவாறு. 

இது காறும்‌ கூறியவற்றால்‌, தியானிப்பார்‌ என்ற பொருள்‌ 
பாசுரத்தின்‌ கருத்தொருமைக்கு முரணானது என்றும்‌, இறுதி 
யில்‌ காட்டிய இருபதிப்புக்களில்‌ கூறியுள்ளது போல, சுவைத்து 
மகிழ்வார்‌ என்பதே, தேனிப்பார்‌ என்ற சொல்லின்‌ திருத்தமான 
பொருள்‌ என்பதும்‌ தெளிவாகும்‌. 


HYMNS OF THE TAMIL SAIVITE SAINTS 


F. KINGSBURY, B. A. (Madras) 


AND 


6. £- PHILLIPS, 9. A. (மமம்‌), M, A. (Oxon.) 


[மலர்‌ 14, இதழ்‌ 4-ன்‌ தொடர்ச்சி] 
Hn 


THIRUNAVUKKARASU SWAMI 
(More commonly referred to as APPARSWAMI) 


30 தெருளுமாதெருளமாட்டேன்றீவினைச்சுற்றமென்னும்‌ 
பொருளுளேயழுந்திநாளும்போவதோர்நெறியுங்காணேன்‌ 
இருளுமாமணிகண்டாநின்னிணையடியிரண்டுங்காண்‌ பான்‌ 
அருளுமாறருளவேண்டுமதிகைவீரட்டனாரே. 


THE SOUL’s BITTER CRY 


30 Daily I’m sunk in worldly sin; 

Naught know I as I ought to know; 

Absorbed in vice as ’‘twere my kin, 
I see no path in which to go, 

O Thou with throat one darkling gem, 
Gracious, such grace to me accord, 

That I may see Thy beauteous feet, 
Athihai Virattanam’s Lord. 


Reproduced with the kind permission of Oxford University 
Press. Calcutta. 


2. Copies available for sale at the above Press.) 


Q4242€DE2EDEDEDTDD 
SEDEDEDEDEDEDEDEDO 


கல்வெட்டு ஆராய்ச்சிக்‌ கலைஞர்‌, 
வித்துவான்‌, திரு. வை. ௬ந்தரேச வாண்டையார்‌ அவர்கள்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


ணை 


இதம்பரந்தாலுகாவில்‌ வீராணத்தேரி என்று வழங்கப்‌ 
பெறும்‌ வீரநாராயணன்‌ ஏரியினது வடிகால்‌ வாய்க்காலின்‌ 
பெயர்‌. 


வீராணத்தேரி சிதம்பரநதாலுகாவிற்கு உயிர்‌ நாடி 
போன்றது. ஏனெனில்‌ இந்த ஏரியின்‌ பாய்ச்சலால்‌ சிதம்பரந்‌ 
தாலுகாவில்‌ பெரும்‌ பகுதி நிலங்கள்‌ சாகுபடி செய்யப்படு 
கின்றன. 


அதுமாத்திரமல்லாமல்‌ இந்த ஏரியின்‌ நீரை, கூடலூர்த்‌ 
தாலுகாவிலுள்ள நிலங்களுக்கும்‌ சாகுபடி செய்யப்‌ பயன்படுத்‌ 
தப்‌ படுகிறது. இந்த ஏரியை வெட்டினவன்‌ வீரநாராயணன்‌ 
என்னும்‌ வேறு பெயரையுடைய முதற்பராந்தக சோழன்‌ 
ஆவன்‌. இவன்‌ கி, பி. 907 முதல்‌ கி. பி, 955 முடிய நாற்பத்‌ 
தெட்டு ஆண்டுகள்‌ ஆண்டவன்‌. தில்லைச்‌ சிற்றம்பலத்தைப்‌ 
பொன்வேய்ந்தவனும்‌ இம்‌ மன்னனேயாவன்‌. 


இந்த ஏரிக்குக்‌ கொள்ளிடப்‌ பேராற்றிலிருந்து நீர்‌ வரும்‌ 
ஆற்றுக்கு மதுராந்தகன்‌ வடவாறு என்று பெயர்‌, இச்செய்தி 
கங்கை கொண்ட சோழபுரத்துக்‌ கோயில்‌ கல்வெட்டால்‌ அறியக்‌ 
கிடக்கின்றது. (8I1.Vol. IV Nos.522, 528.) இந்த வீராணத்து 
ஏரிக்கு வடிகால்‌ வாய்க்கால்‌ ஒன்று உள்ளது. அது சிதம்பரந்‌ 
தாலுகா லால்பேட்டை என்னும்‌ ஊருக்கு அருகில்‌ வீராணத்து 
ஏரியிலிருந்து தொடங்கித்‌ திருநாரையூர்க்கு வட மேற்கில்‌ 


288 குமரகுருபரன்‌ 


வெள்ளியங்கால்‌ என்றும்‌, குமராட்சிக்கு வடமேற்கில்‌ கான்‌ 
சாஹிப்‌ வாய்க்கால்‌ என்றும்‌, சிதம்பரத்துக்கு அருகில்‌ பால 
மான்‌ என்றும்‌, சிதம்பரம்‌ புகை வண்டி நிலையத்துக்கு வட 
பாலுள்ள கெருடரிலிருந்து பரங்கிப்‌ பேட்டை வாய்க்கால்‌ 
(Portonovo Canal) என்றும்‌ பல பெயர்களைப்‌ பெற்று, பரங்‌ 
கிப்‌ பேட்டைக்கு அருகில்‌ வெள்ளாற்றில்‌ விழுகிறது, இந்த 
வாய்க்காலின்‌ பெயர்‌ காஞ்சி வாயில்‌ உடையான்‌ வாய்க்கால்‌ 
என்பதாகும்‌. காஞ்சி வாயில்‌ என்பது மாயூரந்தாலுகாவில்‌ 
உள்ள குற்றாலத்துக்குத்‌ தெற்கே சுமார்‌ ஆறு மைல்‌ தூரத்தி 
லுள்ள ஊரின்‌ பெயர்‌. அது காவிரியாற்றிற்கும்‌, அரிசிலாற்றுக்‌ 
கும்‌ இடையில்‌ உள்ள உய்யக்கொண்டார்‌ வள நாட்டுப்‌ பேராவூர்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது. அவ்வூரில்‌ உதய திவாகரன்‌ தில்லை 
யாளியான இராஜராஜ சோழ மூவேந்த வேளான்‌ என்பவன்‌ 
ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ கி.பி, 985 முதல்‌ 1014 முடிய 
சோழ மண்டலத்தை ஆண்ட முதலாம்‌ இராசராச சோழனது 
அரசியல்‌ அதிகாரியாக விளங்கியவன்‌. உதய திவாகரன்‌ 
தில்லையாளி என்பது இவனது இயற்பெயர்‌. இராஜராஜ சோழ 
மூவேந்த வேளான்‌ என்பது இவனுக்கு முதலாம்‌ இராசராச 
சோழனால்‌ இவனது அரசியல்‌ ஊழியத்தைப்‌ பாராட்டிக்‌ கொடுக்‌ 
கப்பெற்ற பட்டப்‌ பெயர்‌. இவன்‌ தஞ்சை இராசராசசேச்சரத்‌ 
தில்‌ கிருதார்ச்சனருடைய திருமேனியை எழுந்தருளுவித்துள்‌ 
ளான்‌. ஹாலண்டு தேசத்தில்‌ லெய்டன்மா நகரத்துக்‌ கண்‌ 
காட்சிச்‌ சாலையில்‌ வைக்கப்பெற்றிருக்கும்‌ லெய்டன்‌ பெரிய 
செப்பேடுகளிலும்‌ (The large Leyden plates) இவன்‌ குறிக்‌ 
கப்பெற்றுள்ளான்‌. 


இந்தக்‌ காஞ்சிவாயில்‌ என்னும்‌ ஊர்‌ திருவிடை மருதில்‌, 
மயிலாப்பீல்‌ என வழங்கப்பெற்ற ஊர்கள்‌ திருவிடைமருதூர்‌, 
மயிலாப்பூர்‌ என வழங்கப்பெறுவது போல, இக்காலம்‌ காஞ்சி 
வாய்‌என்‌ று வழங்கப்பெற்று வருகின்‌ றது. இந்தக்‌ காஞ்சிவாயில்‌ 
உடையானால்வெட்டப்‌ பெற்‌ றமையின்‌ மக்கள்‌இந்தவாய்க்காலுக்‌ 
குக்‌ காஞ்சிவாயில்‌ உடையான்‌ வாய்க்கால்‌ என்று ஊரோடு 
சார்த்திய பெயரால்‌, பெயர்‌ வைத்துள்ளனர்‌. சிதம்பரந்தாலுகா 
குமராட்சிக்கு அண்மையில்‌ உள்ள மேலப்பருத்திக்குடி என்னும்‌ 


வீராணத்தேரி 289 


ஊருக்கு அருகில்‌ காஞ்சிவாய்‌ என்னும்‌ பெயரோடு ஓர்‌ ஊர்‌ 
இருக்கின்றது. அதுவும்‌ இவன்‌ பெயரால்‌ வைக்கப்பெற்ற 
ஊராகும்‌. இவைகளை எல்லாம்‌ கூர்ந்து நோக்கும்போது, 
இவன்‌ குமராட்சிக்கு அண்மையிலுள்ள வெண்ணையூர்‌ (வெண்‌ 
ணெய்‌ ஊர்‌) என்னும்‌ ஊரைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட 
வெண்ணையூர்‌ நாட்டுக்கு அதிகாரியாக இருந்திருக்க வேண்டு 
மென்றும்‌, அக்காலத்தில்‌ இவ்வடிவாய்க்கால்‌ வெட்டப்‌ பெற்‌ 
றிருக்க வேண்டுமென்றும்‌ புலப்படுகின்‌ றது. இந்த வெண்ணை 
யூர்‌ நாட்டில்‌ அடங்கிய ஊர்களுள்‌ சிலவாக, மாதுளவேளூர்‌, 
பாப்பார்குடி, சோதியக்குடி, பெருங்கண்பூர்‌, வெள்ளூர்‌, இளங்‌ 
கண்பூர்‌ முதலான ஊர்கள்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்படுகின்‌ றன. 
இவைகளுள்‌ இளங்கண்பூர்‌ என்பது இக்காலம்‌ இளங்கம்பூர்‌ 
என்று வழங்கப்‌ பெறுகின்றது. 


இங்ஙனம்‌ காஞ்சிவாயில்‌ உடையான்‌ வாய்க்கால்‌ எனப்‌ 
பெயர்‌ பெற்ற இவ்வாய்க்கால்‌, கான்சாஹிப்‌ வாய்க்கால்‌ என்று 
மாறி, அது கான்சாஹிப்‌ என்பவரால்‌ வெட்டப்பெற்றது 
என்றும்‌, அதுவே காஞ்ச வாய்க்கால்‌ ஆயிற்று என்றும்‌ மக்‌ 
களால்‌ கொள்ளப்பெற்று வருகின்றது. சென்னையில்‌ உள்ள 
ஹாமில்டன்‌ வராவதி, ஹாம்டன்‌ வராவதி என்று ஆகிப்‌, பின்‌ 
அம்பட்டன்‌ வராவதி என்று அகியதுபோல, இந்தக்‌ காஞ்சி 
வாயில்‌ உடையான்‌ வாய்க்கால்‌, கான்சாஹிப்‌ வாய்க்கால்‌, 
ஆகிப்பின்‌ காஞ்ச வாய்க்கால்‌ ஆயிற்று, எனவே இந்த வீரா 
ணத்து ஏரியின்‌ வடிகால்‌ வாய்க்காலின்‌ பெயர்‌ காஞ்சிவாயில்‌ 
உடையான்‌ வாய்க்கால்‌ என்பதாகும்‌. இந்த வாய்க்காலை வெட்டி 
யவனின்‌ முழுப்பெயர்‌ உய்யக்‌ கொண்டார்‌ வளநாட்டுப்‌ பேரா 
வூர்‌ நாட்டுக்‌ காஞ்சிவாயில்‌ உடையான்‌, உதயதிவாகரன்‌ 
தில்லையாளியான இராஜராஜசோழ மூவேந்த வேளான்‌ என்‌ 
பதாகும்‌. 


உ 
மருந்தீஸ்வரர்‌ துணை 


சோபகிருது புத்தாண்டு வாழ்த்து 
rE ண்ண ஆ ணட 


[லர்தலை யுலகினில்‌ மாண்புற்‌ றொளிரும்‌ 
அலகிலாச்‌ சீர்சால்‌ பரதநன்‌ னாட்டில்‌ 
ஆறுபத்‌ தென்ன அறைதரும்‌ ஆண்டில்‌ 
வீறுபெற்‌ றவிரும்‌ சோப கிருதுவினில்‌ 
நல்லோர்‌ பெருகவும்‌ அல்லோர்‌ அருகவும்‌ 
அறமலிந்‌ தோங்கவும்‌ மறம்நலிந்‌ திரியவும்‌ 
பிணிமூப்‌ பொடுமுடி பெயர்‌ கெட்டொழியவும்‌ 
சீரும்‌ செல்வமும்‌ நேர்மையும்‌ திகழவும்‌ 
பொல்லாப்‌ பகைவர்‌ நில்லா தகலவும்‌ 
கற்பும்‌ ஆண்மையும்‌ பொற்புற விளங்கவும்‌ 
கைத்தொழில்‌ பெருகவும்‌ மெய்ச்செயல்‌ மிளிரவும்‌ 
மாதமும்‌ மாரி மடிவின்றிப்‌ பொழியவும்‌ 
நன்மைகள்‌ பெருகவும்‌ தீமைகள்‌ தீயவும்‌ 
சாதிமத பேதம்‌ தலைமறைந்‌ தேகவும்‌ 

ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ 
என்றே எவரும்‌ நன்றே உணரவும்‌ 
ஆத்திகம்‌ வளரவும்‌ நாத்திகம்‌ தளரவும்‌ 
எல்லோரும்‌ இன்புற்‌ றிதயம்‌ களிப்பவும்‌ 
இளமையி லிறப்போர்‌ தொகைமிகக்‌ குறையவும்‌ 
கல்வித்‌ துறைகள்‌ கவின்பெற்‌ றிலங்கவும்‌ 
யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ 

எனும்‌உளப்‌ பான்மை எங்கும்‌ திகழவும்‌ 
வீறுகால்‌ பாரதம்‌ வெற்றிபெற்‌ நறோங்கவும்‌ 
உமையொரு பாகன்‌ உலகளித்‌ தருள்வோன்‌ 
கமழ்மலர்ச்‌ சேவடி யிணையே 

'அமைவுறப்‌ போற்றுதும்‌ அவனி வாழ்வுறவே, 


திருவான்மியூர்‌, ] இ. எஸ்‌. வரதராஜய்யா்‌, 
14—4—1968. டாக்டர்‌ ஐயர்‌ நூல்நிலையம்‌, 


ர நீதிநெறிவிஎக்கம்‌. 5 


உரை௩டையும்‌, ஆங்கில மொழிபெயர்ப்பும்‌* 


பாலகவி வயிநாகரம்‌, 
திரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 
தேவகோட்டை. 
௧9௮90௨ 


[மலர்‌ 14. இதழ்‌ 4-ன்‌ தொடர்ச்சி] 


தம்முடை ஆற்றலும்‌ மானமும்‌ தோற்றுத்தம்‌ 

இன்னுயிர்‌ ஓம்பினும்‌ ஓம்புக--பின்னர்ச்‌ 

சிறுவரை ஆயினும்‌ மன்ற தமக்காங்‌ 

கிறுவரை இல்லை எனின்‌. 

பின்னாளில்‌ தமக்கு உறுதியாக சிறிய அளவிலாயினும்‌ 
இறப்பு வராது என்று தெரிந்தால்‌ தமது வன்மையையும்‌ 
பெருமையையும்‌ இழந்து இனிமையான உயிரை உடம்பிலே 
தங்கியிருக்கும்படி ஒருவர்‌ பாதுகாப்பாராயினும்‌ அவ்வாறு 
காக்கக்‌ கடவா. 

Life or Honour? 

If there are people who are confident even for a 
moment that they would never confront death in 
future, then, let them save their sweet lives at the 
sacrifice of their honour and courage. 41 


கலனழிந்த கற்புடைப்‌ பெண்டிரும்‌ ஐந்து 

புலனொருங்கப்‌ பொய்கடிந்‌ தாரும்‌--கொல்ஞாட்பின்‌ 

மொய்ம்புடை வீரரும்‌ அஞ்சார்‌ முரண்மறலி 

தும்பை முடிச்ச டினும்‌. 

Translated by: Sri P. Mutharasu நர்‌. A.B.,T,, Lecturer in 
Tamil, Sri K. G. 8. Arts College, Arulnandi Nagar Srivaikuntam. 


292 குமரகுருபரன்‌ 


உயிர்களோடு மாறுபடுகின்‌ ற இயல்புடையவனாகிய கூற்‌ 
றுவன்‌, உமது உயிரைக்‌ குடித்தே தீருவேனென்று தும்பை 
மாலையை முடியிலே சூடி வந்தாலும்‌, மங்கல நாணை இழந்து 
கைம்மை நோன்பு நோற்கின்ற கற்புடைப்‌ பெண்களும்‌, சுவை 
யும்‌ ஒளியும்‌ ஊறும்‌ ஓசையும்‌ நாற்றமுமாகிய ஐந்து புலன்‌ 
களும்‌, ஒன்று பட்டுத்‌ தம்‌ வழி நிற்கப்‌ பொய்யை ஒழித்து 
வாழுகின்ற துறவிகளும்‌, போர்க்களத்தில்‌ வலிமையோடு எதிர்க்‌ 
கின்ற வீரர்களும்‌ அச்சத்தை அடைய மாட்டார்கள்‌. 


Those who defy death. 


Virtuous widows who have shunned their orna- 
ments, sages who have renounced the false pleasures 
of the world having controlled their senses and vali- 
ant heroes who stand firm in the bloody field of battle 
will never fear the god of Death, even though he 


comes purposely equipped for waging war with them. 
42 


புழுநெளிந்து புண்ணழுகி யோசனை நாறும்‌ 
கழிமுடை நாற்றத்த வேனும்‌--விழலர்‌ 

விளிவுன்னி வெய்துயிர்ப்பர்‌ மெய்ப்பயன்‌ கொண்டார்‌ 
சுளியார்‌ சுமைபோடு தற்கு. 


அறிவில்லாதவர்களாகிய வீணர்கள்‌ புழுக்கள்‌ நெளியப்‌ 
பெற்றுப்‌ புண்கள்‌ அழுகிக்‌ காததூரம்‌ நாறுகின்ற மிகுந்த 
புலால்‌ நாற்றத்தை உடையதாயினும்‌ தமது உடம்பு விட்டு 
இறந்து போதலை நினைந்து நினைந்து பெரு மூச்சு விடுவார்கள்‌. 
உடம்பு பெற்றதாற்‌ பெறத்தக்கதாகிய உண்மைப்பயனைப்‌ 
பெற்ற சான்றோர்கள்‌ சுமையாகிய இவ்வுடலை இங்கே விட்டுச்‌ 
செல்லுவதற்கு ஒரு போதும்‌ மனம்‌ சுளிக்க மாட்டார்கள்‌. 


The right users of body. 


Even when the body is festered with sores full of 
crawling worms, and its disgustful stench is smelt at a 


நீதிநெறி விளக்கம்‌ 293 


distance of ten miles, the fools will deeply sigh and 
groan at the very thought of death; but those who 
have correctly assessed the value of their body would 
not shrink to cast off their mortal coil. 43 


இகழின்‌ இகழ்ந்தாங்‌ கிறைமகன்‌ ஒன்று 
புகழினும்‌ ஒக்கப்‌ புகழ்ப-—இகல்மன்னன்‌ 
சீர்வழிப்‌ பட்டதே மன்பதைமற்‌ நென்செய்யும்‌ 
நீர்வழிப்‌ பட்ட புணை. 


இறைமகனாகிய அரசன்‌ ஒரு பொருளை இகழ்ந்து பேசுவானா 
னால்‌ குடிமக்களும்‌ அதனை அவ்விடத்திலேயே இகழ்ந்தும்‌ அவன்‌ 
அதனை மீண்டும்‌ புகழ்வானானால்‌ உடனடியாகப்‌ புகழ்ந்தும்‌ 
அவர்கள்‌ பேசுவார்கள்‌. நீரின வழிப்‌ பட்டு நிற்பதாகிய 
தெப்பம்‌ அதன்‌ வழியே நிற்பதன்றி வேறு என்ன செய்யும்‌? 
அதுபோல வலிமையையுடைய மன்னனது கருத்துவழிப்பட்டு 
நிற்பதே மன்பதைகளின்‌ இயல்பாகும்‌. 


The commoners. 


The commoners act according to the whims and 
fancies cf the monarch by condemning when he con- 
demns and by commending when he commends. What 
else can they do, as they are like the raft borne along 
the current? 44 


செவிசுடச்‌ சென்றாங்‌ கிடித்தறிவு முட்டி 
வெகுளினும்‌ வாய்வெரீஇப்‌ பேரா--கவுண்மதத்த 
கைம்மா :வயத்ததோ பாகுமற்‌ றெத்திறத்தும்‌ 
அம்மாண்‌ பினவே அமைச்சு. 


பாகர்கள்‌, கதுப்பிலிருந்து ஒழுகுகின்ற மத நீரையுடைய 
யானையின்‌ வயப்பட்டு திற்பார்களோ! அது போல எந்த 
நிலையிலும்‌ அமைச்சர்கள்‌ அந்தச்‌ சிறப்பை உடையவர்களாகவே 
இருப்பார்கள்‌, அரசன்‌ தவறான செயல்களில்‌ தலைப்படும்‌ வேளை 


294 குமரகுருபரன்‌ 


களில்‌ அவனிடம்‌ சென்று அவனது காதுகளில்‌ சுடுசொற்களைச்‌ 
சொல்லி இடித்து அறிவை விளக்கி அவன்‌ சினந்தாலும்‌ அதற்‌ 
காக அஞ்சி அகலாது அறிவுரை கூறுவார்கள்‌. 


The duty of the Ministers. 


True ministers never fail to approach the king to 
give him wise counsel by rousing him to the call of 
reason, even dauntless of incurring his anger. Does 
not the mahout continue to exercise control over 
the elephant even when it is frantic and violent? 
Such must be the ministers of a monarch. 45 


(தொடரும்‌.) 


[3 


்‌ அப்பர்‌ சுவாமிகள்‌ திருவிழா வெளியீடு ! 
i சோபகிருது ஆண்டு சித்திரைத்திங்கள்‌ i 
சதய நாள்‌ 20-405 
அப்பர்‌ சுவாமிகள்‌ திருமுறைகளிலிருந்து 
தொகுக்கப்பட்ட திருப்பாடல்கள்‌ அடங்கியது. 
விலை ௬. 0-25 ந.பை, 
கிடைக்கும்‌ இடம்‌:- 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ கலைக்‌ கோயில்‌, 
ஸ்ரீவைகுண்டம்‌, 
(திருநெல்வேலி ஜில்லா.) 


திரு. ம, வெ. மு. நாகராசக்‌ குருக்கள்‌ அவர்கள்‌, 
குணாலயம்‌. 


ட... னத்‌ 


*“முட்டையிலிருந்தும்‌, வியர்வைபிலிருந்தும்‌, வித்திலிருந்‌ 
தும்‌, கர்ப்பப்பையிலிருந்தும்‌, தோன்‌ றுவனவாகிய, நீர்வாழ்வன- 
தாவரம்‌, ஊர்வன, பறவை, விலங்கு, மனிதர்‌, தேவர்‌ ஆகிய 
ஏழுவகைப்‌ பிறவிகளில்‌ மானுடப்பிறவி பெறுதல்‌, சமுத்திரத்‌ 
தைக்‌ கையால்‌ நீந்திக்கரையேறிய காரியத்தோடு ஒப்பாகும்‌?” 
என்ற கருத்தைச்‌ சிவஞான சித்தியார்‌ என்ற சாத்திர நூல்‌ 
எடுத்துக்‌ கூறுகின்றது. இந்தமண்ணுலகில்‌ வாழ்ந்துவரும்‌ 
உயிர்ப்‌ பிறவிகள்‌ முழுவதும்‌ உடலால்‌ வேறுபட்டிருந்தாலும்‌, 
இன்பம்‌, துன்பம்‌, ஆசை, ஆர்வம்‌, அச்சம்‌, பசி, உறக்கம்‌ 
முதலிய உணர்வுகள்‌ எல்லாப்‌ பிறவிகளுக்கும்‌ இயல்பாகவே 
அமைந்துள்ளன. எழுவகைப்‌ பிறவிகளில்‌ மக்கள்‌ அடங்குவரா 
யினும்‌, இன்பதுன்பச்‌ சுழற்சியினின்றும்‌ வெளிப்பட்டுத்‌ 
தோன்றும்‌, தம்‌ எண்ணங்களை-சொல்லிய சொற்களை எளிதில்‌ 
மறவா வண்ணம்‌, பதியவைத்துக்‌ கொள்வதற்கு வாய்ப்பாகிய, 
மனம்‌ என்னும்‌ கருவி மனிதனுக்குச்‌ சிறப்பாக அமைந்த தோடல்‌ 
லாமல்‌, மனத்திலெழும்‌ கருத்துக்களை வெளியிட்டு உலகில்‌ நிலை 
பெறச்செய்வதற்குப்‌ போதுமான வாக்கு (வாய்‌) காயம்‌ (உடல்‌) 
ஆகிய கருவிகளும்‌ சிறப்பாக அமைந்திருப்பதாலேயே எப்பிற 
வியிலும்‌ மனிதப்பிறவியே மிகச்‌ சிறந்தது என்று கூறப்படு 
கின்றது. 


மனிதனின்‌ உயர்வுக்கும்‌ தாழ்வுக்குமுள்ள காரணம்‌ பல 
வற்றுள்‌ எண்ணம்‌, சொல்‌, செயல்‌, ஆகிய இம்மூன்றும்‌ 
முக்கியமாவன. நினைவுகள்‌ தோன்றும்‌ இடம்‌ மனம்‌. சொல்‌ 
லும்‌ செயலும்‌ மனத்திலெழும்‌ நினைவுகளை அடிப்படையாகக்‌ 


206 குமரகுருபரன்‌ 


கொண்டவை. மனித மனம்‌ காற்றைவிட வேகமுடையது, 
காற்றுப்புகாத இடத்திலும்‌, மனம்‌ புகுந்து விடும்‌. காணும்‌ 
கண்களுக்குக்‌ காட்டுவது மனம்‌. மனத்தை அது சென்ற 
வழியே விட்டுவிடாமல்‌ நல்ல நெறியிற்‌ செலுத்துவதே அறிவு 
ஆகும்‌. அறிவும்‌, உயிரும்‌, மலரும்‌ மணமும்‌ போல, நெருப்பும்‌ 
சூடும்போல்‌- கதிரவனும்‌ ஒளிக்க திர்களும்‌ போல்‌ பிரிவு இல்லா 
தவை. உயிர்‌ வேறு அறிவு வேறல்ல. சூரியன்‌ தன்‌ ஒளிக்‌ கிர 
ணங்களால்‌ உலக இருளைப்‌ போக்கி உலகப்‌ பொருள்களை நமக்‌ 
குக்‌ காட்டுவது போல, உயிர்‌, உடல்‌ முழுவதும்‌ அறிவுபரவி 
அஞ்ஞானமாகிற மாயா இருளை நீக்கி மேலான தத்துவ ஞானம்‌ 
தலை நின்று இறவாத இன்பத்தை வேண்டி நிற்கின்றது. உயிரும்‌ 
அறிவும்‌ அழிவற்றவை. நிலையானவை. படிகம்‌ போன்று தூய்‌ 
மையானவை. மனம்‌ நிலையில்லாதது, அறிவின்‌ துணைகொண்டு 
உலகப்‌ பொருள்களைப்‌ பார்ப்பது மனம்‌. அறிவற்ற சடப்‌ 
பொருள்களாலான உலகப்‌ பொருள்கள்‌ நிலைமாறிமாறி மயக்கத்‌ 
தைத்‌ தருவது போல மனம்‌ ஒரு நிலையில்‌ நிற்காமல்‌ அடிக்கடி 
மாறிக்கொண்டே இருக்கும்‌. 


சென்ற இடத்தால்‌ செலவிடா தீதுஓரீஇ 
நன்றின்பால்‌ உய்ப்பது அறிவு.”” 
என்னும்‌ உலகப்பொதுமறை மொழிக்கு “மனத்தை அது சென்ற 
புலத்தின்கட்‌ செல்லவிடாது, அப்புலத்தின்‌ நன்மை தீமைகளை 
யாராய்ந்து தீயதனின்‌ நீக்கி நல்லதனின்கட்‌ செலுத்துவது 
அறிவு?” என்றார்‌ - அஃதுஉயிர்க்‌ குணமாகலின்‌.” என்றார்‌ 
பரிமேலழகர்‌ என்னும்‌ உரையாசிரியர்‌. 


மனம்‌ என்னும்‌ அகக்கருவி அறிவு ஒன்‌ றினுக்கே ஆம்போது 
மனிதன்‌ கண்ணாடிபோல்‌ பரிசு த்தனாகவும்‌, துயரமற்றவனாகவும்‌, 
அன்பு-அருள்‌ முதலிய நற்‌ குணங்களையே வடிவமாகக்‌ 
கொண்டும்‌ விளங்குவான்‌. மயக்கத்தைத்‌ தருகின்ற உலகத்‌ 
தோற்றங்களையே நிலைப்பென எண்ணி அறிவற்ற உலகியலுக்கு 
அறிவுத்‌ தொடர்புள்ள மனம்‌ அடிமையாகும்போது, ஆணவ 
அழுக்குப்‌ படிந்தவனாகவும்‌, பேராசை, பொறாமை, கோபம்‌, 
அடக்கமற்றதன்மை, முதலிய தீக்குணங்களை மேற்கொண்ட 


சிவாகமங்கள்‌ 297 


வனாக மனிதன்‌ மாறிவிடுகின்றான்‌. மனித அறிவை இயற்கை 
அறிவு - செயற்கை அறிவு, என இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌, 
முற்பிறவிகளில்‌ பொருளனுபவங்களை நுகர்ந்து வரும்போது 
இறந்ததனால்‌ விடுபட்ட அறிவு மறுபிறப்பிலும்‌ தோன்றி வெளிப்‌ 
படும்‌. இது இயற்கை அறிவு. இதை, 


அவவ தலைவர்‌ மொழிந்த ஆகமங்கள்‌ 
முந்தை அறிவின்‌ தொடர்ச்சியினால்‌ 
முகைக்கு மலரின்‌ வாசம்போல்‌ 

சிந்தை மலர உடன்மலரும்‌ 
என்று பெரியபுராணம்‌ பகரும்‌. மொட்டில்‌ மறைந்துள்ள 
மணம்‌, பூ மலர்ந்தவுடன்‌ வெளிப்படுவதுபோல முற்பிறப்பில்‌ 
பெற்ற அறிவு இப்பிறப்பிலும்‌ தோன்றி வெளிப்படும்‌ என்பது 
கருத்து. நல்லநூல்களைப்‌ படிப்பதினால்‌ வரும்‌ அறிவுவளர்ச்‌ 
சியைச்‌ செயற்கை அறிவு எனலாம்‌. :*மதிநுட்பம்‌ நூலோடு 
உடையார்க்கு” எனவரும்‌ திருக்குறளுக்கு ““இயற்கையாகிய 
நுண்ணறிவை செயற்கையாகிய நூலறிவோடு உடையராய” 
என்ற பொருளைக்‌ கூறுகின்றது பரிமேலழகர்‌ உரைநூல்‌. 
இயற்கை நல்லறிவோடு செயற்கை நூலறிவும்‌ பெற்ற பெரி 
யார்கள்‌ மனத்தை நல்லநெறியிற்‌ செலுத்தி, உலகம்‌-உடல்‌- 
உயிர்‌-கடவுள்‌, முதலியவைகளைக்‌ குறித்து ஆராய்ந்திருக்கின்‌ 
றனர்‌. அவ்‌ வாராய்ச்சியின்‌ பயனால்‌ தோன்றிய சிறந்த 
கொள்கைகளெல்லாம்‌ சமயங்களாயின, சமயம்‌ - மார்க்கம்‌, 
என்ற சொற்கள்‌ ஒரே பொருளுடையன, ஆராய்ச்சியின்‌ பய 
னால்‌ அறிவுக்‌ கருத்துக்கள்‌ ஒன்றாகத்‌ திரண்ட நிலையே சமய 
மென்பது, உயர்ந்த குறிக்கோளைக்‌ கருத்திற்‌ கொண்டு அறி 
வுடையோர்‌ செல்லும்‌ வழியே மார்க்கம்‌ எனப்படும்‌, 

சமயங்களெல்லாம்‌ மக்களுட்‌ சிறந்த புத்தர்‌ முதலியவர்‌ 
களாலும்‌, முனிவர்களாலும்‌, வியாழன்‌ முதலிய தேவர்களாலும்‌, 
தேவர்களுக்கும்‌ மேலாகிய உருத்திரர்‌, திருமால்‌ முதலியவர்‌ 
களாலும்‌ தோற்றுவிக்கப்பட்டனவாக நூல்களினின்றும்‌ அறி 
கின்றோம்‌. சமயக்கருத்துக்கள்‌ செவிவழியாகவும்‌ - நூல்வழி 
யாகவும்‌ நன்மக்களிடையே பரவிச்‌ சமய ஒழுக்கங்கள்‌ நிலை 
பெறுகின்றன. இவ்வுலகில்‌ அளவிட முடியாத சமயங்க 


208 குமரகுருபரன்‌ 


ளுண்டு, இருப்பினும்‌ வாதிப்பதற்குப்‌ பொருத்தமான சிறந்த 
கருத்துக்களை எடுத்துக்‌ கொண்டு, பிறசமயக்‌ கொள்கைகளை 
ஒதுக்கித்தள்ளாமலும்‌, பிறசமயப்‌ பொருள்கள்‌ முடிவான கருத்‌ 
தல்ல என்பதையும்‌, அதற்கும்‌ மேலாகிய சிறந்த மெய்ப்பொருள்‌ 
களை, மிகத்தெளிவாக விரித்துரைக்கின்றன சைவசாத்திர 
நூல்கள்‌. 


சைவசமயம்‌, அகச்சமயம்‌ - புறச்சமயம்‌ - அகப்புறச்‌ 
சமயம்‌ - புறப்புறச்சமயம்‌, என்ற பொதுவகையிற்‌ குறிக்கும்‌ 
நால்வகைப்‌ பிரிவினுள்‌ எண்ணற்ற சமயங்களைப்‌ படிமுறையாக 
வைத்து முடிந்த முடிபாகிய சித்தாந்தக்‌ கருத்துக்களைக்‌ கூறு 
கின்றது. நெல்‌ முதலிய தானியங்களை முகத்தல்‌ அளவைக 
ளாலும்‌, ஆடை, நிலம்‌ முதலியவற்றை நீட்டல்‌ அளவைகளா 
லும்‌ - மற்றுமுள்ள பொருள்களை நிறுத்தல்‌ அளவைகளாலும்‌ 
அளந்து அறிகின்‌ றோமல்லவா? இதைப்‌ போலச்‌ சமயக்கொள் 
கைகள்‌ காட்சி முதலிய பிரமாணங்களால்‌ ஆராயப்பட்டுள்ளன, 
பிரமாணம்‌ என்றால்‌ அளவை என்று பொருள்‌. ஆராய்ச்சிக்குப்‌ 
பொருந்துவதாகவுள்ள மிகச்சிறந்த கருத்துக்கள்‌, காட்சி 
கருதல்‌ உரை (ஆகமம்‌), என்ற மூன்று அளவைகளால்‌ ஆரா 
யப்பட்டு முடிவுற்ற பொருள்களே சித்தாந்தக்‌ கருந்துக்களாகும்‌. 
அறிவாலறியும்‌ அளவைகள்‌ பலவுண்டு, இருப்பினும்‌ எல்லா 
விதப்பிரமாணங்களும்‌, காட்சி, கருதல்‌, ஆகமம்‌, என்ற மூன்‌ 
றினுள்‌ அடங்கிவிடும்‌. ஐம்பொறிகளால்‌ பொருள்களை நேரில்‌ 
கண்டுணர்வது காட்சி அல்லது காண்டல்‌ என்று சொல்லப்‌ 
படும்‌. “புகையைக்‌ கொண்டு நெருப்புளது”” என்றறிவதுபோலக்‌ 
குறிகளால்‌ உய்த்துணர்வது கருதல்‌ (அனுமானம்‌) என்று கூறப்‌ 
படும்‌. இவ்விரண்டு பிரமாணங்களாலும்‌ ஆராய்ந்துணர்ந்த 
கருத்துக்களை உலகோர்‌ உணர உரைப்பது “ஆகமம்‌” என்னும்‌ 
பிரமாணமாகும்‌. ஆகமம்‌ - உரையளவை. 


“ஆகமம்‌” என்ற சொல்லுக்கு வந்தது என்பது பொருள்‌. 
சிவாகமம்‌ என்றால்‌ சிவபெருமானிடமிருந்து வந்தது என்று 
பொருள்‌, சைவ சமயத்தின்‌ தலைவர்‌ சிவபெருமான்‌. சிவபெரு 
மான்‌ அருளிச்‌ செய்த நூல்கள்‌ சிவாகமங்களாகும்‌. 


சிவாகமங்கள்‌ 299 


“ அடியா ருள்ளத்து அன்புமீ தூரக்‌ 

குடியாக்‌ கொண்ட கொள்கையுஞ்‌ சிறப்பும்‌ 

மன்னு மாமலை மகேந்திர மதனிற்‌ 

சொன்ன ஆகமம்‌ தோற்றுளித்‌ தருளியும்‌”” 
எனப்பாடுகிறார்‌ திருவாசகம்‌ அருளிய மணிவாசகர்‌, ஆகமங்கள்‌ 
பதி (கடவுள்‌) ப௬ (உயிர்‌) பாசம்‌ (உடல்‌) ஆகிய முப்பொருள்‌ 
களின்‌ இலக்கணங்களைக்‌ கூற வந்தன எனவும்‌, அஞ்ஞானத்‌ 
தில்‌ மூழ்கியுள்ள உயிர்கள்‌ ஊழ்வினையின்‌ பரிபாகத்திற்குத்‌ 
தக்கபடி மெய்ஞ்ஞானமாகிற சிவஞானத்தைப்‌ பெற்றுய்வதற்கு 
வந்தன எனவும்‌ பெரியோர்கள்‌ விரித்துக்‌ கூறுவர்‌. சிவாகமங்‌ 
கள்‌ சைவசமயப்‌ பிரமாண நூல்களாகும்‌. சிவபெருமானால்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட ஆகமங்கள்‌ இருபத்தெட்டாம்‌. 


6 அஞ்சன மேனியன்‌ அரிவையோர்‌ பாகத்தன்‌ 
அஞ்சோடு இருபத்து மூன்றுள ஆகமம்‌.” _ இருமக்திரம்‌. 
இவ்வாகமங்களின்‌ பெயர்களாவன :-- 


1 காமியம்‌ 2 யோகசம்‌. 3 சிந்தியம்‌. 4 காரணம்‌. 5 அசி 
தம்‌. 6 தீப்தம்‌. 7 சூக்குமம்‌, 8 சகசிரம்‌. 9 அம்சுமான்‌. 10 சுப்ர 
பேதம்‌. 11 விசயம்‌. 12 நிச்வாசம்‌, 13 சுவாயம்புவம்‌. 14 அனி 
லம்‌. 15 வீரம்‌. 16 ரெளரவம்‌. 17 மகுடம்‌, 18 விமலம்‌, 19 சந்‌ 
திரஞானம்‌. 20 பிம்பம்‌, 21 புரோத்கீதம்‌. 22 லளிதம்‌. 23 சித்‌ 
தம்‌, 24 சந்தானம்‌. 25 சார்வோக்தம்‌. 26 பாரமேசுவரம்‌. 
27 கிரணம்‌. 28 வாதுளம்‌. 


இவ்விருபத்தெட்டு ஆகமங்களும்‌ முலாகமம்‌ என்று சொல்‌ 
லப்படும்‌. இவைகளைத்‌ தழுவிய உபாகமங்கள்‌ இருநூற்றேழு 
ஆகும்‌. மூலாகமங்களுக்கு “சித்தாந்தம்‌?” - “சைவம்‌,” என்ற 
பெயர்களுமுண்டு. “சைவம்‌ சிவ சம்பந்தமாவது”” என்று 
விளக்கம்‌ கூறியது தமிழாகமம்‌. முடிந்த முடிபாகிய கருத்துக்‌ 
களைக்‌ கூறுவதால்‌ சிவாகமங்கள்‌ சித்தாந்தமாகும்‌. சிவாகமங்‌ 
களை, தந்திரகலை - மந்திரகலை - உபதேசகலை, என மூன்றாகப்‌ 
பிரிக்கலாம்‌. சைவசமயக்‌ கொள்கைகளுக்‌ கேற்ப முன்பின்‌ 


மாறுபாடில்லாத அனுட்டானங்களைக்‌ கூறுவது தந்திரகலை 


300 குமரகுருபரன்‌ 


என்னும்‌ பகுதியாகும்‌. மனம்‌ முதலியவற்றையடக்கி இறை 
வனை வழிபடும்‌ வாய்மை நெறியைக்‌ கூறுவது மந்திரகலை 
யாகும்‌. உபதேசகலையில்‌ ஆதி அந்தமற்ற இறைவன்‌ தன்மை 
யும்‌ பசுபாச இலக்கணங்களும்‌ கூறப்படுகின்‌ றன. 


“்‌ அரும்‌ அனுதி கலையா கமவேதம்‌ 
ஆரும்‌அத்‌ தந்திர மந்நூல்‌ வழிநீற்றல்‌ 
ஆகும்‌ மனாத்‌ யுடலல்லா மந்திரம்‌ 
ஆகும்‌ சிவபோ தகம்உப தேசமே. ” 


என்ற திருமந்திரப்‌ பாடலும்‌, 


அனாதியே அமலனாய அறிவலூல்‌ ஆகமந்தான்‌ 
பின்‌ஆதிமாறு இன்றிப்‌ பேணல்‌ தந்திரமந்திரங்கள்‌ 
மனாதிகள்‌ அடக்கித்தெய்வம்‌ வழிபடும்‌ வாய்மையாகும்‌ 
தனாதியீறிலாதான்‌ தன்மை யுணர்த்துதல்‌ உபதேசம்தான்‌. 
என்ற சிவஞானசித்தியார்ச்‌ செய்யுளும்‌ இக்கருத்துக்களுக்கு 
ஆதாரமாகும்‌. 


ஆகம அறிவின்‌ பயன்‌ இறைவனை வழிபடுதலே. இன்ப 
வடிவினரான சிவபெருமான்‌ வழிபாட்டிற்குரிய சாதனங்கள்‌, 
சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌, என்ற நான்குமாம்‌. சிவ 
வழி பாட்டிற்குத்தம்‌ பரு உடலை உபயோகப்படுத்துதல்‌ சரியை 
ஆகும்‌. மெய்‌, வாய்‌, கண்‌, காது, மூக்கு முதலிய ஞானேந்திரி 
யமைந்தினையும்‌ வழிபாட்டில்‌ ஈடுபடுத்துதல்‌ கிரியை எனப்படும்‌. 
மனம்‌, புத்தி, சித்தம்‌, அகங்காரம்‌, பிராணவாயு, இவற்றைச்‌ 
செலுத்துதல்‌ யோகம்‌ என்பதாம்‌. ஆத்மாவுக்கு இயல்பாயுள்ள 
அறிவை சிவபெருமான்‌ திருவடிக்கே அர்ப்பணம்‌ செய்தல்‌ 
ஞானமாகும்‌. இந்நால்வகை நெறியுள்‌, சரியை-கிரியையிரண்டும்‌ 
தந்திரகலையினுள்ளும்‌, மந்திர கலையில்‌ யோகநெறியும்‌, உப 
தேசகலையினுள்‌ ஞானநெறியும்‌ அடங்குவனவாம்‌, சரியை 
முதலிய நால்வகைநெறி நிற்போரை நல்வினை-தீவினைகளால்‌ 
விளைகின்‌ ற இன்பதுன்பங்கள்‌ மனத்தைச்சாராது, அதனால்‌ மனக்‌ 
கவலையொழிந்து தனக்குவமை இல்லாதானாகிய சிவபரஞ்சுடரின்‌ 


சிவாகமங்கள்‌ 301 


திருவடிக்‌ கமலங்களைச்‌ சேரலாம்‌ என்பதைச்‌ சிவாகமங்கள்‌ 
நமக்குக்‌ கூறுகின்றன. குயவன்‌ மண்ணிலிருந்து குடம்‌, பானை 
முதலிய பாண்டங்களைச்‌ செய்து மக்கள்‌ நலத்திற்குத்‌ தருவது 
போல, பெருங்கருணைக்கடலாகிய இறைவன்‌, அஞ்ஞானமாகிற 
மாயையை இடமாகக்‌ கொண்ட உயிர்கள்‌, தமக்கும்‌ அறிவற்ற 
மாயைக்குமுள்ள வேறுபட்ட தன்மைகளையுணர்வதன்‌ பொருட்டு 
அம்மாயையிலிருந்தே, தனு (உடல்‌) கரணம்‌ (மனம்‌) முதலிய 
(அகக்கருவிகள்‌) புவனங்களை (உலகங்களை) ப்படைத்து உயிரை 
யும்‌ தனு, கரண, புவனங்களையும்‌ கூட்டி வைக்கின்றார்‌. உடல்‌ 
முதலிய துணைக்கருவிகளைப்‌ பெற்ற உயிர்‌ தமறிவு இச்சைசெயல்‌ 
களை வெளிப்படுத்தி, நல்வினை தீயவினைகளைச்‌ செய்து அதன்‌ 
பயனாகிய இன்பதுன்பங்களை அனுபவிக்கும்‌. இருவினை யின்‌ 
ஏற்றத்‌ தாழ்விற்குத்‌ தக பல பிறவிகளைப்‌ பெற்று முடிவில்‌ 
புண்ணிய மிகுதியால்‌ மானுடப்‌ பிறவி பெற்று, கல்வி கேள்வி 
களாலும்‌ அன்பின்‌ மிகுதிப்‌ பாட்டாலும்‌ ஞானவழிநிற்கும்‌, 
இவ்வாறு ஞானவாழ்வை மேற்கொண்ட நன்மக்கள்‌ இறைவ 
னடி சேர அவாமிகக்கொண்டு சரியை முதலிய நால்வகை ஞான 
நெறிச்‌ செல்ல முற்படும்போதுதான்‌ சிவாகமப்‌ பொருள்களின்‌ 
உறுதிப்பாடு தூய உள்ளத்தில்‌ பசுமரத்‌ தாணிபோல்‌ பதியும்‌: 
அப்போது சிவாகமங்கள்‌ சிவஞானத்தைப்‌ போதிக்க வந்த 
பெருநூல்கள்‌ என்பது தெளிவாக விளங்கும்‌. 


“ஞானசம்பந்தம்‌” அ 

ந்‌ அரிய கட்டுரைகளுடன்‌ வெளிவரும்‌ தீங்கள்‌ வெளியீடு NY 
திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனத்திலிருந்து வெளி 
வருகிறது. சமயப்பொருள்‌ முதலியவை குறித்த தெளிவான 
கட்டுரைகள்‌ அடங்கியது. சைவ சமயத்தின்‌ உண்மைகளை உணர்‌ 
வதற்குப்‌ பெருந்துணேயானது. சந்தாத்‌ தொகையைக்‌ கீழ்க்‌ 

கண்ட முகவரிக்கே அனுப்பிவைக்கவும்‌. 
ஆண்டுக்‌ கையொப்பம்‌, 
உள்நாடு ரூ. ௮2-25 * வெளிநாடு ரூ. 9 - 00 
செயலாளர்‌. “ஞானசம்பந்தம்‌” அச்சகம்‌. 
2 தருமபுரம்‌, மாயூரம்‌ 2. 0. ஷீ 


னவ உட 
“இறைநிலை எய்திய நிறைமனிதன்‌ 
990090009960060200906090400490990000900090 
திரு. அ. முருகநாதன்‌ அவர்கள்‌, 
ஸ்ரீ ராமகிருஷ்ண இல்லம்‌, பள்ளபாளையம்‌, 


தவக்‌. 


““அரிது அரிது மானிடராய்ப்‌ பிறத்தல்‌ அரிது?” என்றார்‌ 
ஒளவைப்‌ பிராட்டியார்‌. பெறுதற்கரிய மேலாம்‌ பிறவியைப்‌ 
பெற்றுள்ள நாம்‌, அப்பிறப்பிற்‌ கேற்ற மேலாம்‌ பெருவாழ்வு 
வாழக்‌ கடமைப்‌ பட்டுள்ளோம்‌. ஆனால்‌ நம்மில்‌ பெரும்பாலோ 
ருடைய வாழ்வை உற்று நோக்குமிடத்து உருவத்தளவில்‌ 
மானுடராகத்‌ தோன்றுகின்றோமே யன்றி உள்ளப்பாங்கில்‌ 
விலங்குகளாகவே காட்சியளிக்கின்றோம்‌. ஒரு சிலவற்றில்‌ 
விலங்கினும்‌ இழிந்தவர்களாகவும்‌ நடந்து கொள்ளுகின்‌ றோம்‌. 
விலங்குகள்‌ அனைத்தும்‌ தத்தமக்குரிய இயல்பைப்‌ பெற்றிருக்‌ 
கின்றன. ஒவ்வொருவகை விலங்கினமும்‌ தம்தம்‌ இயல்புக்‌ 
கேற்பப்‌ பிறந்து வாழ்ந்து மடிந்து போகின்றன. ஆனால்‌ மனி 
தர்‌ அவ்வாறு வாழ்கின்றாரில்லை. மனிதர்‌ யாவரும்‌ மனித 
இயல்பைப்‌ பெற்று மனித வாழ்வு வாழ்கின்றார்களா? என்னும்‌ 
வினா ஒன்று எழுமாயின்‌, பெரும்பாலும்‌ இல்லை என்னும்‌ பதில்‌ 
தான்‌ எங்கணும்‌ தோன்றும்‌. விலங்கினத்தின்‌ வாழ்வை உற்று 
நோக்கின்‌ இவ்வுண்மை நன்கு புலனாகும்‌. மக்களுக்கு மிகவும்‌ 
பழக்கப்பட்டது பசு. மக்களது வாழ்வில்‌ ஒன்றிப்போய்‌ விட்டது 
பசுவினம்‌, “கோமாதா” என்று இந்துக்களால்‌ தொழப்படும்‌ 
பெருமை வாய்ந்தது பசுவினம்‌. பசுவின்‌ இயல்பை மக்கள்‌ 
அனைவரும்‌ அறிவர்‌. உலகில்‌ உள்ள பசுக்கள்‌ அனைத்தும்‌ ஒரே 
இயல்பைப்‌ பெற்றிருக்கின்றன. இதனை உலக மக்கள்‌ அனை 
வரும்‌ அறிவர்‌. ஒரு பசுவாவது புலியின்‌ இயல்பையோ, பூனை 
யின்‌ இயல்பையோ பெற்றிருக்கவில்லை. பசுக்கள்‌ அனைத்தும்‌ 
பசுத்தன்மையைப்‌ பெற்றிருக்கின்‌ றன, இவ்வாறே எல்லா உயிர்‌ 
களும்‌(மனிதனை த்தவிர) தம்‌ தம்‌ இனத்துக்குரிய ஒரே இயல்புடன்‌ 
பிறந்து அதற்கேற்ப வாழ்ந்து மடிந்து போகின்றன. உலகில்‌ 
மனிதஇனம்‌ மட்டுமே மனித இயல்பைப்‌ பெற்று மனித வாழ்வு 


இறைநிலை எய்திய நிறைமனிதன்‌ 303 


வாழ்கின்றார்களில்லை. மானிட வர்க்கத்துள்‌ பல்‌ வேறு 
இயல்புகள்‌ அமைந்து கிடக்கின்றன. புலியின்‌ இயல்பு படைத்‌ 
தோரும்‌, பூனையின்‌ இயல்பு படைத்தோரும்‌, பசுவின்‌ இயல்பு 
படைத்தோரும்‌, பாம்பின்‌ இயல்பு படைத்தோரும்‌, நரியின்‌ 
இயல்பு படைத்தோரும்‌, நாயின்‌ இயல்பு படைத்தோரும்‌, மனித 
வர்க்கத்துள்‌ உள்ளனர்‌. இன்னும்‌ மனித இயல்பு படைத்‌ 
தோரும்‌, மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட மேலாம்‌ தெய்வ 
இயல்பு படைத்தோரும்‌ மனிதவர்க்கத்துள்‌ உள்ளனர்‌. மானுட 
இனத்துள்‌ மட்டுமே பல்வேறு இயல்புகள்‌ அமைந்து கிடக்கின்‌ 
றன; இதனைப்‌ பிற இனத்துள்‌ காண்டல்‌ அரிது; இது மானுட 
வர்க்கத்துள்‌ மட்டுமே காணப்படும்‌ தனியானதொரு அமைப்பு 
என்னலாம்‌. 

மானுடன்‌ ஒருவன்‌ விரும்பினால்‌ தனது இயல்பு முழுவதை 
யும்‌ மாற்றி அமைத்து விடலாம்‌. ஆனால்‌ விலங்கினம்‌ அவ்‌ 
வாறு செய்ய இயலாது. பசு புலியின்‌ இயல்பையோ, புலி பசு 
வின்‌ இயல்பையோ ஒருக்காலும்‌ பெறஇயலாது. பசு பசுவாக 
வும்‌, புலி புலியாகவுமே வாழ்ந்து மடிந்துபோக வேண்டியது 
தான்‌. மனிதன்‌ மட்டுமே தனது இயல்பு முழுவதையும்‌ முற்றி 
லும்‌ மாற்றியமைக்க வல்லவனாகின்றான்‌, இது மானுடர்க்கே 
உரிய தனிச்‌ சிறப்பாகும்‌. மனிதன்‌ தன்னை உயர்வற உயர்ந்த 
மேலாம்‌ தெய்வநிலைக்கு உயர்த்திக்‌ கொள்ளலாம்‌; அல்லது 
கீழ்மையிலேயே கிடந்துழலும்‌ கீழ்மகனாகவும்‌ இருந்து விடலாம்‌. 
தன்னை மேலோனாக்குவதும்‌ கீழோனாக்குவதும்‌ தன்னையே 
பொறுத்திருக்கின்றது. பிறரால்‌ நம்மை உயர்த்தவோ அல்லது 
தாழ்த்தவோ ஒருக்காலும்‌ இயலாது. உலகிலுள்ள ஒவ்வொரு 
மனிதனும்‌ தனது உள்ளத்தினின்‌ றெழும்‌ எண்ண த்திற்கேற்பவே 
வாழ்வு நடாத்துகின்றான்‌. உள்ளத்தினின்றெழும்‌ எண்ணங்கள்‌ 
உயர்வுடையனவாயும்‌, தூய்மை மிக்கனவாயும்‌ இருப்பதற்‌ 
கேற்ப, அவனது வாழ்வும்‌உயர்வும்‌ தூய்மையும்‌ மிக்கதாய்‌ இருக்‌ 
கின்றது. எண்ணங்கள்‌ பரந்து விரிவடைய அடைய அவனது 
வாழ்வும்‌ பரந்ததாயும்‌, விரிந்ததாயும்‌ காணப்படுகின்றது. ஆக 
ஒருவனது எண்ணத்திற்கும்‌ நோக்கத்திற்கும்‌ ஏற்ப அவனது 
வாழ்வு உயர்வுடையதாகவோ அல்லது தாழ்வுடையதாகவோ 
மாறியமைகின்‌ றது. 


304 குமரகுருபரன்‌ 


“வெள்ளத்‌ தனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்‌ தனைய துயர்வு. (குறள்‌: 595) 


என்னும்‌ வள்ளுவப்‌ பெருந்தகையின்‌ பொய்யாமொழி வாழ்வைப்‌ 
பற்றிய ஒரு பேருண்மையினைக்‌ கலங்கரை விளக்கென விளக்கு 
கின்றது. சீரிய எண்ணங்களை எண்ணிச்‌ சித்தத்தைத்‌ தூய்மை 
யாக்கிக்‌ கொண்டு தன்னை மேலாம்‌ இறைநிலைக்கு உயர்த்திக்‌ 
கொள்ளலே மானுட வாழ்வின்‌ குறிக்கோள்‌ என்னலாம்‌. மனித 
வாழ்விற்கே எடுத்துக்காட்டாய்‌, வழிகாட்டும்‌ ஒளிவிளக்கு 
களாய்த்‌ திகழ்ந்த பெருந்தகைகள்‌ பலர்‌ இவ்வையகத்தில்‌ 
வாழ்ந்திருக்கின்றனர்‌. முகில்‌ கூட்டம்‌ ஏதும்‌ படியாத தூய 
வானம்‌ போன்ற அன்னவரின்‌ தூய்மையாம்‌ வாழ்வை உற்று 
நோக்குமிடத்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவே காட்சி 
யளிக்கின்றது. அவ்வுத்தமரின்‌ வாழ்வையே “நிறைவாழ்வு?” 
என்றும்‌, அப்பெருந்தகையோர்களையே ““நிறைமனிதர்‌”” என்‌ 
றும்‌ பகரலாம்‌. இத்தகைய உத்தமரை உலகில்‌ காணுதல்‌ அரி 
தினும்‌ அரிதாக இருக்கின்றது இவர்களின்‌ தொகை பெருகும்‌ 
அளவிற்கு நாடும்‌ உலகமும்‌ நலம்‌ மிகப்‌ பெறுகின்‌ றது. அன்ன 
வரை மனித உருத்தாங்கிய தெய்வம்‌ என்றே கூறிவிடலாம்‌. 
அன்னவரைப்‌ போற்றும்‌ அளவிற்கு அவர்களிடத்து அமைந்‌ 
துள்ள தெய்வீகத்‌ தன்மை நம்மாட்டும்‌ மிளிரக்‌ காண்கின்>ோம்‌. 
நம்மவர்‌ பெறுதற்குரிய மேலாம்‌ பேறும்‌ அதுவேயாகும்‌. 
தன்னை “£ நிறைமனிதன்‌ ?” ஆக்கிக்‌ கொள்ளுதலே மானுட 
வாழ்வின்‌ தலையாய தனிப்பெருங்‌ குறிக்கோள்‌ என்னலாம்‌. 


மானுடன்‌ ஒருவன்‌ தனது ஆற்றலுக்கேற்ப முயன்று பல 
அரிய குணங்களைத்‌ தனதாக்கிக்‌ கொள்ளலாம்‌. பரிபூரண 
நிலையை எய்திய ஞானியரிடத்து எல்லா அருங்‌ குணங்களும்‌ 
நிறைந்து ஓளிவீசின. அன்னவர்‌ குணக்குன்றுகளாய்‌ விளங்கி 
உலகிற்கு வழிகாட்டினர்‌, குணங்களின்‌ தொகை அனைத்தை 
யும்‌ ஆற்றல்‌, அன்பு, அறிவு ஆகிய மூன்றனுள்‌ அடக்கி 
விடலாம்‌. இந்த மூன்றினின்றே குணங்கள்‌ அனைத்தும்‌ வடி 
வெடுக்கின்‌ றன. இம்‌ முப்பெருங்‌ குணங்களும்‌ அமையப்‌ 
பெற்றவனை முழுமனிதன்‌ என்னலாம்‌, மானுடர்‌ ஒவ்வொரு 
வரும்‌ இம்‌ முன்றையும்‌ முறையாக வளர்த்துக்‌ கொள்ளக்‌ 


இறைநிலை எய்திய நிறைமனிதன்‌ 305 


கடமைப்‌ பட்டுள்ளனர்‌. ஆற்றல்‌, அன்பு, அறிவு ஆகிய 
மூன்றும்‌ ஒருங்கே வளர்தற்‌ கேற்ற முறையில்‌ கல்வி நிலையங்‌ 
களையும்‌, சூழ்நிலைகளையும்‌ அமைத்துக்‌ கொடுத்துச்‌ சிறுவர்‌ 
களுக்குக்‌ கல்வி புகட்டுவது நலம்‌ பயப்பதாகும்‌, இத்தகைய 
கல்வி நிலையங்கள்‌ பெருகும்‌ அளவிற்கு எதிர்கால இளைஞர்கள்‌ 
ஆற்றலும்‌, தியாக உணர்வும்‌ உடையவர்களாய்‌ விளங்குவார்‌ 
கள்‌. நிறை நிலையை எய்திய பெரியார்கள்‌ பலர்‌ இவ்வைய 
கத்தில்‌ வாழ்ந்திருக்கின்‌ றனர்‌. நிறைநிலையை நம்மவரும்‌ எய்து 
தற்குரிய வழிவகைகளையும்‌ வகுத்துக்‌ கொடுத்திருக்கின்‌ றனர்‌. 


பெறுதற்கரிய மானுடப்‌ பிறவியைப்‌ பெற்றவன்‌ இப்‌ 
பிறவியிலேயே ஈசுவரனை அடைய முயலாது போனால்‌ வீணில்‌ 
பிறந்தவனேயாவான்‌”' என்கிறார்‌ ராமகிருட்டிண பரமஅம்சர்‌. 
மானுட வாழ்வின்‌ முடிவான குறிக்கோள்‌ இறைவனை அடை 
தலே என்பதை அவரது கூற்று நன்கு விளக்குகின்றது. 
உடலும்‌ உள்ளமும்‌ உறுதியற்ற ஒருவனால்‌ இறைவனது பெரு 
மையை ஒருக்காலும்‌ உணரவியலாது, இறைவனை அடையும்‌ 
நெறியில்‌ அச்சம்‌ என்பதற்கே இடமில்லை, * நாமார்க்குங்‌ 
குடியல்லோம்‌; நமனை அஞ்சோம்‌” என்ற அப்பர்‌ வாக்கிற்‌ 
கிணங்க அஞ்சாத நெஞ்சுடையாரே ஆண்டவனது திருவீட்டை 
அடைய இயலும்‌. ஆதலால்‌, வரம்பிலா ஆற்றலுடையனான 
இறைவனை அடைய நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமது உள்ளத்தே 
ஆற்றலை வளர்த்துக்‌ கொள்ளக்‌ கடமைப்‌ பட்டுள்ளோம்‌. 


எல்லாம்‌ வல்ல இறைவனுக்கமைந்த பெயர்களும்‌ வடிவங்‌ 
களும்‌ எண்ணற்றவை, ““ஒருநாமம்‌ ஓருருவம்‌ ஒன்றுமில்லாற்‌ 
காயிரந்‌ திருநாமம்‌ பாடிநாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ? 
என்கிறார்‌ மணிவாசகனார்‌. உருவும்‌ பெயரும்‌ அற்ற அவருக்கு 
எண்ணற்ற உருவங்களையும்‌, பெயர்களையும்‌ சூட்டி வழிபடவும்‌ 
அழைக்கவும்‌ செய்கின்றோம்‌. சச்சிதானந்தம்‌ என்பது இறை 
வனுக்கமைந்த பெயர்களுள்‌ ஒப்புயர்வற்றது. உண்மை அறிவு 
இன்ப வடிவினன்‌ என்று அது பொருள்படுகின்றது. இறை 
வனைச்‌ சித்சொருபி; “அறிவு வடிவினன்‌”? என்று சாத்திரங்‌ 
கள்‌ சாற்றுகின்றன. அவருக்கமைந்த திருப்பெயர்களுள்‌ 
“வாலறிவன்‌?” என்பதுவும்‌ ஒன்றாகும்‌. 


306 குமரகுருபரன்‌ 


“ தற்றதனால்‌ ஆய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழா ரெனின்‌ ”” (குறள்‌ 2) 

என்கின்றார்‌ வள்ளுவப்‌ பெருந்தகையார்‌. இங்ஙனம்‌ அறி 
வையே தனது திருவுருவாகக்‌ கொண்டு ஞானப்பிழம்பாய்‌ 
விளங்கும்‌ இறைவனை அறிவற்றவர்‌ அறிதல்‌ என்பது அரிதே 
யாகும்‌. “கல்லாதார்‌ காட்சிக்கு அரியாய்‌ போற்றி; கற்றார்‌ 
இடும்பை களைவாய்‌ போற்றி! என்கிறார்‌ அப்பர்‌ பெருமான்‌. 
““கற்றிடும்‌ அடியவர்‌ புத்தியில்‌ உறைபவர்‌?” என்று அருணகிரி 
யார்‌ உரைப்பதுவும்‌ ஈண்டு நினைவுறற்‌ பாலதாகும்‌. ஆக, 
அறிவு வடிவினனான இறைவனது திருவருளைப்‌ பெற விரும்பு 
வார்‌ அனைவரும்‌ அவனை அறிதற்குரிய மெய்யறிவை வளர்த்‌ 
துக்‌ கொள்ளக்‌ கடமைப்பட்டவராவர்‌. 


இனி, '“அன்‌ பே சிவம்‌” என்கின்றன சைவத்திருமுறைகள்‌. 
அன்பு வேறு சிவம்‌ வேறல்ல. 


“ அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவமால தாரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்‌ திருந்தாரே ” 


என்கிறார்‌ திருமூலதேவர்‌. இறைவன்‌ அன்புவடிவினன்‌; அவன்‌ 
அன்புருக்‌ கொண்டு நம்மவர்‌ உள்ளத்தினுள்‌ ஊடுருவி நிற்‌ 
கின்றான்‌. அவன்‌, அன்பருக்கன்பனாய்‌ அனைவருள்ளும்‌ கலந்து 
உறைகின்றான்‌. அவனை அறிதற்கு, அறிந்து இன்புறுதற்கு 
அன்பொன்றே உற்ற உபாயமாகும்‌. “பத்திவலையில்‌ படுவோன்‌ 
காண்க” என்பது திருவாசகம்‌. 


அன்பெனும்‌ பிடியுள்‌ அகப்படும்‌ மலையே! 
அன்பெனும்‌ குடில்புகும்‌ அரசே! 
அன்பெனும்‌ வலைக்குட்‌ படுபரம்‌ பொருளே! 
அன்பெனும்‌ கருத்தமர்‌ அமுதே! 
அன்பெனுங்‌ கடத்துள்‌ அடங்கிடுங்‌ கடலே! 
அன்பெனும்‌ அணுவுளார்‌ ஒளியே! 
அன்பெனும்‌ உயிருள்‌ ஒளிர்தரும்‌ அறிவே! 
அன்புரு வாம்பர சிவமே! (திருஅருட்பா ) 


இறைநிலை எய்‌ திய நிறைமனிதன்‌ 307 


என்னும்‌ அருட்பாவானது இறைவன்‌ அன்பினில்‌ கட்டுண்ணு 
வான்‌ என்பதைத்‌ தெளிவாகப்‌ புலப்படுத்துகின்றது. அகத்தே 
அன்பற்ற ஒருவன்‌ பல தலங்களைத்‌ தரிசித்தும்‌, பல தீர்த்தங்‌ 
களில்‌ ஆடியும்‌ ஆண்டவனது திருவருளுக்கு உரியனாதல்‌ 
இயலாததாகும்‌. இதனை, 


“ கோடி தீர்த்தம்‌ கலந்து குளித்துஅவை 
ஆடினாலும்‌ அரனுக்கு அன்‌ பில்லையேல்‌ 
ஓடும்‌ நீரினை ஓட்டைக்‌ குடத்து அட்டி 
முடி வைத்தீட்ட மூர்க்கனோடு ஒக்குமே.” (தேவாரம்‌) 


என்னும்‌ திருநாவுக்கரசரரின்‌ திருப்பாட்டே மெய்ப்பியா நிற்கும்‌. 


ஆக, இறைவனது திருவருளைப்‌ பெற்று அவனது திருவடி 
யைப்‌ பெற விரும்பும்‌ நாம்‌ ஆற்றல்‌ அறிவு ஆகியவற்றோடு 
அன்பையும்‌ வளர்த்துக்‌ கொள்ளக்‌ கடமைப்‌ பட்டுள்ளோம்‌, நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ நம்மிடத்து அன்பை வேண்டுமளவிற்கு வளர்த்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌, ஆனால்‌ நாம்‌ அவ்வாறு செய்கின்‌ >ோமில்லை. 
நம்மிடத்துள்ள சிறிது அன்பையும்‌ நிலையற்ற உலகப்‌ பொருள்‌ 
களிடத்தும்‌, உற்றார்‌ உறவினரிடத்தும்‌ செலுத்தி நம்மை நாமே 
துன்பத்தில்‌ ஆழ்த்திக்‌ கொல்ளுகின்றோம்‌. அன்பிற்கு வேலி 
யமைத்து வளர வொட்டாமல்‌ தடுத்துவிடுகின்‌ றோம்‌. நிலையில்லா 
உலகப்‌ பொருள்களிடத்துச்‌ செலுத்தும்‌ அன்பை அவைகளினின்‌ 
றும்‌ மீட்டெடுத்து நிலபேறுடைய இறைவனிடத்துச்‌ செலுத்தும்‌ 
அளவிற்கும்‌ நமது உள்ளத்தில்‌ அன்பு வளர்கின்றது. இவ்‌ 
வன்பானது மேலும்‌ மேலும்‌ வளர்ந்து இறைவனிடத்தும்‌, இறை 
வனால்‌ படைக்கப்பட்ட உயிர்களிடத்தும்‌ பாய்கிறது. அந்நிலை 
யில்‌ பக்தனொருவன்‌ எவ்வுயிரையும்‌ தன்னுயிர்போல்‌ கருதும்‌ 
உளப்பாங்கை எய்துகின்றான்‌. அவன்‌ காணும்‌ பொருட்கள்‌ 
அனைத்தினும்‌ இறைவனையே காணுகின்றான்‌. பிறவுயிர்களின்‌ 
துன்பங்கண்டு துடிக்கின்றான்‌; பிறவுயிர்களின்‌ துன்ப நீக்கத்‌ 
தின்‌ பொருட்டுத்‌ தன்னுயிரையும்‌ தத்தம்‌ செய்யத்‌ தயாராயிருக்‌ 
கின்றான்‌. எல்லாவுயிர்களும்‌ அவனிலும்‌, எல்லாவுயிர்களிலும்‌ 
அவனும்‌ ஒன்றித்து விடுகின்றான்‌. அத்தகைய அருளாளன்‌ 
தன்னுயிர்‌ குறித்து அஞ்சுதற்கு யாதுளது? 


308 கும்ரகுருபரன்‌ 


“மன்னுயி ரோம்பி அருளாள்வார்க்‌ கில்லென்ப 
தன்னுயி ரஞ்சும்‌ வின” (குறள்‌ 244) 

என்கிறார்‌ வள்ளுவப்‌ பெருந்தகையார்‌. பெறுதற்கரிய மானுடப்‌ 
பிறவியைப்‌ பெற்றுள்ள நாம்‌ மானுடப்‌ பிறப்பின்‌ முடிவான 
குறிக்கோளாகிய இறைவனை அடைய ஆற்றல்‌, அறிவு, அன்பு 
ஆகியவற்றை முறையாக வளர்த்துக்‌ கொள்ளக்கடமைப்பட்டுள்‌ 
ளோம்‌. இம்முப்பெருங்‌ குணங்களும்‌ அமைந்தவரையே 
உலகம்‌ போற்றுகிறது. நம்மவருள்‌ ஆற்றலே வடிவெடுத்த 
ஒருவனை வீரன்‌ என்று போற்றுகின்றோம்‌. அறிவு மிகுந்த ஒரு 
வனை அறிஞன்‌ என்று சிறப்பிக்கின்றோம்‌. அன்பே உருவான 
ஒருவனைத்‌ தொண்டன்‌ என்று கொண்டாடுகின்றோம்‌. ஆனால்‌, 
ஆற்றல்‌, அறிவு, அன்பு ஆகிய மூன்றும்‌ ஒருங்கே நிறைந்த 
ஒருவரை வீரரென்ற>றோ; அறிஞரென்றோ; தொண்டரென்றோ 
உலகோர்‌ போற்றுவதில்லை; ““தெய்வம்‌”” என்று அவர்‌ திருவடி 
களில்‌ தெண்டனிட்டுத்‌ தொழுவதைக்‌ காண்கின்றோம்‌. புத்தர்‌ 
நால்வர்‌, விவேகானந்தர்‌ போன்ற பெருமக்களை உலகோர்‌ 
போற்றுவதோடு தெய்வீக மனிதரென்று அவர்‌ திரு 
வுருவங்களைத்‌ தொழுவதையுங்‌ காணுகின்றோம்‌. அத்தகைய 
பெருமக்களையே “இறைநிலை எய்திய நிறைமனிதர்‌” என்று 
பகரலாம்‌. எனவே சுவாமி விவேகானந்தர்‌ கூறுவதுபோல, 
“முதலில்‌ நாம்‌ தெய்வங்களாவோமாக; அதன்பின்‌, பிறரும்‌ 
தெய்வங்களாகுமாறு துணைபுரிவோமாக, “ஆகுக, ஆக்குக” 
இதுவே நமது வாழ்வின்‌ குறிக்கோள்‌ ஆகுக. 


எழுமின்‌! விழிமின்‌!! குறிசாரும்வரை நில்லாது செல்மின்‌ !!! 


_ சுவாமி விவேகாரந்தர்‌; 


AO, 
அடு. 


